கட்வுள் துணை 


தனிப்பாடற்றிரட்டு 


இராமநாதபுரம் சமஸ்தானம் 
ம - ள --- ஸ்ரீ , பொன்னுசாமித்தேவரவர்கள் 
அனுமதியி 

னால் 
தில்லையம்பூர் 
சந்திரசேகர கவிராஜ பண்டிதர் 

காஞ்சீபுரம் 
வித்வான் - கச்சபாலய ஐயர் 

இவர்களாற் பரிசோதித்து 

முன்பதிப்பித்த பிரதிக்கிணங்க 
திருமயிலை . சண்முகம்பிள்ளை யவர்களால் 

பார்வையிடப்பட்டு 
இன்னுஞ் சில பாடல்களும் நூதனமாகச் சேர்த்து 

பதிப்பிக்கப்பட்டதை , 


அ . இரங்கசாமி முதலியார் ஸன்ஸ் 

பூமகள் விலாச அச்சுக்கூடத்தில் 


பதிப்பிக்கப்பட்டது 


சென்னை : 


1940 


இதன் விலை ) 


( ரூபா 180 


அ . இரங்கசாமி முதலியார் வன்ஸ் 

பூமகள் விலாச அச்சுக்கூடம் 
நெ -24 , தாண்டவராயப்பிள்ளை வீதி , சென்னை , 


P.17 


ஸ்ரீமகாபாரத கீர்த்தனஞ்செய்த 
மாா - ஸ்ரீ முத்துராம முதலியாரவர்கள் தமையனார் குமாரர் 
கோ . சபாபதி முதலியாரவர்கள் 

இயற்றிய 
சிறப்புப்பாயிரம் 

கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம் 
தண்ணளிமிழற்றுபைங்கற்பக நன்னீழலிற்றனியாசு புரியிந்தர 
னாம் தலைமைசேரும் ராமநாதபுரநற் சமஸ்தானமா நேசரென்னும் , 
அண்ணன்மதவேள் பொன்னுசாமி தேவப்ரபலர் அமரராமகிலத்தி 
னோர் , அகமகிழ்ந்துட்கொளத்திருமாலெனுந் தில்லையம்பூரரும்புவி 
துதி , பண்ணவருமுயர்சந்தரசேகரக் கவிராஜபண்டித செழிற்கச்சி 
யம் , பதிமருவுவித்துவான் கச்சபாலயரெனப் பகருமிவ்விருவரைக் 
கொண் , டெண்ணரும்புலவர்புகல் கவிகளாங்கடலையவரிணையின்மதி 
மந்தரத்தால் , இனிதிற்கடைந்தமுதமாங் தனிப்பாடலை யெடுத்திங் 
களித்தனனரோ. 

1 
தலைமைபெறுமதிசைவர் சிவஞான தேவர் சுதர்தகுராமநாதபுர 
நற்சமஸ்தானமதனுக்குமுயர் பரமசிவனடி தனக்குமா னேசர்வழுதி , 
தானென்னமுத்தமிழ்ப்பைங்கூழ் தழைத்திடச்சந்ததம் பொன்மாரி 
பெய் , தகைமைய தனாற் பொன்னுசாமி தேவப்பெயர்கொள் தனுமா 
சர்புகலவளவில் : - கலைகளுணர் தில்லையம் பூர்ச்சந்தரசேகரக் கவிராஜ 
பண்டி தரும்வண் , காஞ்சிமாநகர் மேவுமுசி தகனவித்துவான் கச்ச 
பாலயருமவர்தம் , கருத்தின் படிக்குச் செய்தீகுவோமெனவக்கணங் 
கங்கணங்கட்டியே , கனைகடலிடைப்பலவிடங்களிற் சிதறிவெகுகால 
முன் வீழ்ந்திருந்த- அலகினற் பொருடனைக் கண்டெடுத்ததினடி 
சொலர்த் தமிவை தாறுமாறா , அவனியில்வழங்குமெண்ணறு தனிப் 
பாடல்களவைக்குணயமுற்றவைகளை , அன்று சொன்னவர் கருத்திற் 
கணுவும் வழுவா தனந்தமுறை யதி நுட்பமாய் , ஆராய்ந்தொருக்கு 
சேர்த் தகிலமெல்லாம்புகழ வச்சிற்பதித்ததைக்கண் டுலகிலிவ்விரு 
வர்தங் கல்வித்திறத்தையோர்ந் துணராதுவித்தைக்கியான் , ஒருவனே 
யென்றெண்ண விழிவென்ன வறுமுகவ னொளிரகங்குன்றினின்றான் , 
உயர்முனிவனெண்சா ணுடம்பு மொருசாணினு மொடுங்கினானிவர் 
புலமைதேர்ந் - துரகவேந் தொருகாலருந்திவிழி யிமையாமலோடியத 
முற்றனனரோ. 

2 
சிறப்புப்பாயிரம் முற்றிற்று . 


சிவமயம் 


சாத்து கவிகள் 


சென்னைத் துரைத்தனக் கல்விச்சாலையில் தமிழ்த் தலைமைப்புலைமை 

நடாத்தும் இயற்றமிழாசிரியராகிய 

திருத்தணிகை 
விசாகப்பெருமாளையாவர்களா லியற்றப்பட்டது 

நிலைமண்டில ஆசிரியப்பா 
சீர்மலியேர்பெறு திகழ்கடலுடுத்த 
பார்தனிலார் தரு பற்பலமொழிகளுள் 
பன்னருந்தமிழாம் பாற்கடலதனைச் 
சொன்னயப்பொருணயச் சுவைமிகவுணர்ந்த 
துங்கமிகுத்திடு சங்கப்புலவர்கள் 
வள்ளுவரௌவை வான் காளமேகம் 
தெள்ளுபொய்யாமொழி திகழ்கம்பராதியாம் 
நாவலரென்னு நன்முகில்பருகி 
ஓவறவாங்காங் கொழுக்கியகவியாம் 
தண்ணுறு மமுதை மண்ணவர் செவியால் 
உண்டுகளிப்பதே யுறுதியென்றோர்ந்து 
தென்னட தனிற் பொன்னாடொக்கும் 
நிலமகள் வதனத் திலகிய திலகமாம் 
பார்புகழிராம நாதநற்பதியினில் 
இனிது வீற்றிருந்து மறுநூல்வி திவழிச் 
செங்கோனடாத்து சங்கேந்து திருமால் 
தரியலர்மடங்கல் சற்குணமேரு 
அரிவையர்க்குருவ மாகியவங்கசன் 
மன்னுறுகலி தனை மாற்று மருந்து 
சென்னியின்மதிபுனை சிற்பானடி தொழூஉம் 
சிவஞானதேவன் செய்தவப்பயனே 
புவிமிசையுருக்கொடுப் போந்தெனத்தோன்றிய 
பொன்னுசாமி யெனும் பூபாலன் 
தன் மனமுவந்து தயங்குறவெழுதா 
வெழுத்திற்பொறித்தே யீந்திடுகென்ன 
அரிய தவத்தரும் பெரியோர்களும்வாழ் 
பொன்னிசூழ்சென்னி புனனாட தனில் 
மன்னுதில்லையம்பூ ரென்னும்பதிவாழ் 
வாகுறு சந்திர சேகரனென்னும் 
புவிராஜர்புகழ்கவி ராஜபண்டிதனால் 
பழுத்திடும் வருக்கையின் செழித்தகனியினை 


சாத்து கவிகள் 


5 


வான் கவிகவ்வு பூஉ மந்திக்கீந்து 
தானூடறீர்க்குந் தண்டலையுடுத்த 
மணலியம்பதிவாழ் மாண்புறு நல்லோன் 
குண நிதிநறுமலர்க் குவளைத் தாரான் 
பெரிய தம்பியா முரிய பெயரினன் 
வமூஉக்களைவித்து வாகுறு மச்சிற் 

கெழூஉவுறப்பதித்துக் கிளர்வித்தனனரோ. 
இஃது , காஞ்சீபுரம் - பச்சையப்ப முதலியாரவர்கள் கல்விச்சாலையில் 

தமிழ்த் தலைமைப்புலமை நடாத்திய வித்வான் - காஞ்சீபுரம் 
சபாபதிமுதலியாரவர்களால் இயற்றப்பட்டது 

நேரிசை ஆசிரியப்பா 
திங்கள் சேர்செஞ்சடைத் தேவனிமய 
மங்கைமணாளன் மதுரைப்பெருமான் 
இறையென மேவி யியற்றமிழாய்ந்த 
பொறைமிகுசங்கப் புலவரேயாதி 
யாண்டுளபுலவரு மினிதின் முன்னரே 
பூண்டுள வளமெலாம் பொற்புடனினிவரும் 
நற்றமிழ்வல்லோர் நாமுமதன் வளம் 
தெற்றெனவுரைக்குதுஞ் சிறுதெனத்தத்தம் 
நாப்புடைபெயரா வண்ணநலந்திகழ் 
கோப்புடைக்கவியாற் கூறிய தாகி 
அன்னவர்பின்வரு மறிஞர்களதையோர்க் 
தென்னெனப்புகழ்து மித்தமிழ் நாட்டினை 
ஒல்லும்வகையா லுரைத்து மென்னிலோ 
சொல்லிய சொல்லுஞ் சுகமாகுது மெனா 
எண்ணியெண்ணி யேக்கங்கொண்டப் 
புண்ணியசங்கப் புலவர்புகன்ற 
செய்யுட்களெவையுஞ் செவ்விதினோதி 
உய்வ்வதேபயனென உவப்பு றூஉம்பாண்டி நன் 
னாட்டுளவிராம நாதர் தங்கமலத் 
தாட்டலை கொண்டு தகவுடனேத்தி 
அவமெலாமகற்ற வருளமுதுண்ணுஞ் 
சிவஞான தேவர் செய் தவக்கடலிடைத் 
தோற்றிய செம்மணி தூயகுண மணி 
நாற்கவிப்புலவர் நாடும் புகழ்மணி 
அந்தணர் சிவபிரா னடியவரெவர்க்கும் 
வந்துளவளமெலாம் வழங்கவுண்மதித்தாங் 
கியாதொருபொருளுமில்லை யென்னாதருள் 
சேதுபதியனெனுஞ் செல்வன் செங்கோல் 


6 


சாத்து கவிகள் 


கோடாவகைநிறீ இக் குடிகள் பலரும் 
வாடாவகையான் மகிழ்ந்து புரந்தே 
அறத்தாறிற்றென் றறிந்தான் றமைந்தசொற் 
றிறத்தாற்றிக் தேர்ச்சி நன்னூலொடு 
மதிநுட்பமுமுள மாண்பமைவள்ளல் 
அதிநுட்பமியாவையு மகற்றுமாண்டகை 
தன் பெயாதனாற் றனபதியிவனென 
மண்புவியோர்கண் மதித்திடவாய்ந்த 
பொன்னுசாமிப் புரவலர்சிகாமணி 
துன்னுற்சாகமொடு தொகுத்தியற்றுக 
என்றுரை செய்ய வியற்றமிழ்க்கடலைக் 
குன்றுடைமுனியெனக் குடியாது குடித்துக் 
களிப்பு றுகின்ற கவிராஜபண்டிதன் 
தளிப்பு றுசெஞ்சடைச் சங்கரன் பதமலர் 
அல்லும் பகலு மன்புடனேத்தும் 
தில்லையம்பூர்ச் செந்தாப்புலவன் 
சந்திரசேகர தகுபெயரறிஞன் 
புந்தியினாய்ந்த பொற்புள தாந்தனிப் 
பாடற்றிரட்டெனும் பாற்றிரட்ட தனை 
நீடக்கருங்கொலா னிகழ்வித்திடாது 
பாருள் வாழ்வோர் பண்டுகண்டிலாச் 
சீருள்வரியாற் றிகழப்பதித்தனன் 
கணிதமிலாவளங் காட்டுபுவிளங்கும் 
மணலி நன்னகர்வாழ் மகிபதிகனவிலும் 
சிவனடிமறவாச் சிந்தையன் சான்றோர் 
தவலிலாக்கேள்வித் தகைசாலறிஞன் 
பெரிய தம்பிப் பெயரினன் 
உரியவுலக முவப்புறற்பொருட்டே 
இஃது சென்னைத் துரைத்தனக் கல்விச்சங்கத்தில் 

தமிழ்ப்புலவராகிய அஷ்டாவதானம் 
வீராசாமி செட்டியாரவர்களா லியற்றப்பட்டது 

நேரிசை ஆசிரியப்பா 
திருமலி கூடற்பெருநகர்வைகிய 
புலம்புரி புலவராம் வலம்புரிச்சங்கமும் 
காளமேகமாநீள்கரிமருப்பும் 
வள்ளுவரென் னுந்தெள்ளுநற்கதலியும் 
சீருயரௌவையாரென்னுஞ்சாலியும் 
ஒட்டக்கூத்தராம்வட்டவாரிசமும் 
புகழேந்தியென் னுந்திகழேந்து திகிரியும் 


சாத்து கவிகள் 


7 


P.17 


உம்பர்வியந்திடுங்கம்பராங்கன்னலும் 
அழிவறுபொய்யாமொழியெனும் பூகமும் 
தேசுறுசிவப்பிரகாசராமதியமும் 
மாசிவஞானதேசிகப்புயலும் 
எனைப்புலவராமபானிறவிப்பியும் 
அற்புதமாகப்பற்பலவமையத் 
தாங்காங்குதவிய பாங்காகிய தனிப் 
பாடலென்னும்பீடுறுபல்வகைச் 
சந்தங்கெழீ இருந்து தன் மணியின் 
வர்க்கமதனைப்பொற்கம் மியன்போல் 
வடுத்தவிர்ந்திடவாய்ந்தெடுத்துவிழுத்தகச் 
சேர்த்தொருவடமாக்கோத்து நிரல்பட 
இப்புவியோர்களிறும்பூதெய்தச் 
செப்பமாகத் திரட்டியச்சிடுகென் 
றாசசேறுவிரைசெய் பூந்தாரான் 
இரவலர்க்கற்பகம்வரகுணமேரு 
மருவலர்க்கசனிகருணை வாரிதி 
பல்வள மோங்குஞ்செல்வப்புவிமகள் 
இலகு முகத்திற்றிலகமெனக்கிளர் 
மேதகுராமநாதபுரம்வாழ் 
சிவஞானதேவன்றவமோருருவாய் 
வந்தவதரித்தமைந்தனிலத்திடை 
அருங்கலையனைத்து மொருங்கினிதுணர்ந்தோன் 
தென்னவன் போற்றமிழ்தன்னைவளர்ப்பவன் 
பொன்னுசாமியென்னும்புரந்தரன் 
நன்னயமாகச்சொன்ன சொன்மேற்கோளீஇ 
ஆழ்திரைப் பொன்னிசூழ்புனனாட்டினில் 
மல்லலம்பழனத்தில்லையம் பூர்வரும் 
இந்திர தருநிகர் சந்திரசேகரகவி 
ராசபண்டிதனாலாசறத் திருத்தித் 
தேமலர்ச்சோலையுந்தாமரைவாவியும் 
மன்னியமணலியென்னுமா நகரோன் 
சால்புறுகின் றசைவசிகாமணி 
பாலியென்னுஞ்சீலமார் நதியினன் 
திவளுநல்லொளிசேர்குவளை மாலையான் 
விரிபுகழ்நிலவிய பெரிய தம்பி 
எனப்பெயர்மருவியவனப்புறுகுண நிதி 
கவிஞர் குழாங்கண்டுவகையின் வியக்கப் 
பற்பலதிசையும்பாவப் 
பொற்புடன்பதித்துப்புலப்படுத்தினனே. 


8 


சாத்து கவிகள் 


சென்னைக்கல்விச்சங்கத்து மதறசா- ஈ - ஆஜம் என்னும்பாடசாலையில் 

தமிழ்ப்புலமை நடாத்தும் - கூவம் 
சு -சிதம்பரமுதலியாரவர்களால் இயற்றப்பட்டது 

கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம் 
சொல்லையம் பூரணமதியிற்றபுத்தாய்ந்துண்மை 

தொடர்பொருடேர்திருக்கடவுட்பலகைச்சங்கத் 
தொலைவில் புகழ்க்கவிஞர் முதற்றமிழ்மேதக்க 

சுருதிமொழித்தலைவர்பண்டுதொகுத்துச் சேர்த்த 
செல்லையம்பூருகத்தினியசுவைபாலிக்குஞ் 

செழுங்கனியவெனப்பயத்தற்கியை நூலன்றிச் 
சிலநிமித்தத்து ஞற்றுப்பலகவிதைச்செம்பொன் 

றிகைமறைந்தங்குறைவுளிகாண்பரியதாகத் 
தில்லையம்பூர்ச்சந்திரசேகரப்பேர்வாய்ந்த 

தெளிதருநாவலனெ னுமஞ்சனங்கண்கொண்டு 
தெரிந்தெடுத்தச்சினிற்பதிப்பித்தெவர்க்குங்கல்விச் 

சிறுமை கெடக்களிதுளங்குந்திறந்தந்தானாற் 
சொல்லையம் பூர்சடிலனையுண்ணெகிழ்ந்து போற்றுந் 

தூய்மையும் வாய்மையுமுடையான் ராமநாதச் 
சொன்மருவுபுரன் பொன்னுசாமிமாறன் 

சொலமணலிப்பதிப்பெரிய தம்பிவேளே . 

இஃது - தமிழ்ப்புலவராகிய கூடலூர் 
இரிசப்ப உபாத்தியாயரவர்களாலியற்றப்பட்டது 

கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் 
நற்கவிஞராக் கம்பர்காளமேகம் நவில் பொய்யாமொழி யௌவை 
நயந்துரைத்த , பொற்கவியைத்திரட்டியச்சிற்பதிக்கவென்னப் பொன் 
னுசாமித்தேவன் பொறையான் மிக்கோன் , சிற்குணன்றாள் பணி 
யன்பன் சொல்லச்சந்திர சேகரனாங்கவி 

ராஜன் திருத்தி நல்க , எற் 
குலவு பெரிய தம்பிமணலிவாசன் இருஞ்சிலைமேலெழுத்துப்போலியற் 
றினானே . 
தனிப்பாடல்களைத் திரட்டிக்கொடுத்த திருக்காட்டுப்பள்ளி 
இராமசாமி முதலியாரவர்கள் சிறப்பு 

கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் 
சீர்கொண்டமணிமாட மேனிலையின் முகிலுலவச் சிறப்பினோம் 
கும் , திருக்காட்டுப்பள்ளியெனுமெழி லூரன் செழுங்குவளைச்செழும் 
பூந்தாரன் , கார்கொண்ட வேங்கட நன்மலையானோர் பாலிநதியுடை 
யோன் கன்னன் , கடலுலகம்புகழ்ந்திடு நல்வேளாளர்மரபுதித்தோன் 
கருதுமேலோன் , வார்கொண்ட முலைமாதர் மடலூருமெழின் மாரன் 
மதிக்குஞ்சீரன் , வாய்மைபெரு ராமசாமிக்குரிசிலோரைம்பான்வரு 
டங்கா றும் , ஏர்கொண்டவன் பினொடுபொருள் செலவிட்டருஞ் செய் 
யுளிதினிற்றேடி , எழுதிவைத்தபலபாட்டும்பிரதியொன்று தந்துபுக 
j ங்குற்றானே . 

சாத்துகவிகள் - முற்றுப்பெற்றன . 


சிவமயம் . 


வித்வசிரோமணியாகிய 
காளமேகப்புலவர் 
அவ்வவ்வமயங்களிற் கூறிய 


தனிப்பாடற்றிரட்டு 


காப்பு - வெண்பா 
ரானைக் காவிலுறை யென்னானைக் கன்றளித்த 
போரானைக் கன்று தனைப் போற்றினால் - வாராத 
புத்திவரும் பத்தி வரும் புத்திரவுற் பத்திவரும் 
சத்திவருஞ் சித்திவருந் தான் . 


1 


வெள்ளைக் கலையுடுத்து வெள்ளைப் பணிபூண்டு 
வெள்ளைக் கமலத்தில் வீற்றிருப்பாள் - வெள்ளை 
அரியா சனத்தி லரசரோ டென்னைச் 
சரியா சனம்வைத்த தாய் . 

(சிலேடைகள் ) 

ஆமணக்குக்கும் , யானைக்கும் 
முத்திருக்குங் கொம்பசைக்கு மூரித்தண் டேந்திவரும் 
கொத்திருக்கும் நேரா குலைசாய்க்கும் - எத்திசைக்கும் 
தேமணக்குஞ் சோலைத் திருமலைரா யன்வரையில் 
ஆமணக்கு மால்யானை யாம் . 

வைக்கோலுக்கும் , யானைக்கும் 
வாரிக் களத்தடிக்கும் வந்து பின்பு கோட்டைபுகும் 
போரிற் சிறந்து பொலிவாகும் - சீருற்ற 
செக்கோல மேனித் திருமலைரா யன் வரையில் 
வைக்கோலு மால்யானை யாம் . 

2 


2 


3 


10 


காளமேகப்புலவர் பாடிய 

பாம்புக்கும் , வாழைப்பழத்துக்கும் 
கஞ்சிருக்குந் தோலுரிக்கு நாதர்முடி மேலிருக்கும் 
வெஞ்சினத்திற் பற்பட்டான் மீளாது - விஞ்சுமலர்த் 
தேம்பாயுஞ் சோலைத் திருமலைரா யன்வரையில் 

4 
பாம்பாகும் வாழைப் பழம் . 

பாம்புக்கும் , எள்ளுக்கும் 
ஆடிக் குடத்தடையு மாடும்போ தேயிரையும் 
மூடித் திறக்கின் முகங்காட்டும் - ஓடி மண்டை 
பற்றின் பரபரெனும் பாரிற்பிண் ணாக்குமுண்டாம் 
உற்றிடுபாம் பெள்ளெனவே யோது . 

5 
(பிண்ணாக்கு -பிளவுள்ள நாக்கு ) 
பாம்புக்கும் , எலுமிச்சம்பழத்துக்கும் 
பெரியவிட மேசேரும் பித்தர் முடியேறும் 
அரியுண்ணு முப்பு மேலாடும் - எரிகுணமாம் 
தேம்பொழியுஞ் சோலைத் திருமலைரா யன்வரையில் 
பாம்பு மெலுமிச்சம் பழம் . 

6 
( அரி - காற்று , அரிபடல் ) 
முகுந்தனுக்கும் , முறத்துக்கும் 
வல்லரியா யுற்றிடலான் மாதர்கையில் பற்றிடலான் 
சொல்லரிய மாப்புடைக்கத் தோன்று தலால் - வல்லோர் 
அகந்தனிலே வாழ்தலா லன்றுல களந்த 
முகுந்தனுமே யாகும் முறம் . 

7 
சந்திரனுக்கும் , மலைக்கும் 
நிலவாய் விளங்கு தலா னீள்வான் படிந்து 
சிலபோ துலாவு தலாற் சென்று - தலை மேல் 
உதித்து வரலா லுயர்மா மலையை 
மதிக்கு நிகராக வழுத்து . 


8 


நாய்க்கும் , தேங்காய்க்கும் 
ஓடுமிருக்கு மதனுள்வாய் வெளுத்தி ருக்கும் 
நாடுங் குலை தனக்கு நாணாது - சேடியே 


11 


9 


தனிப்பாடற்றிரட்டு 
தீங்கான தில்லாத் திருமலைரா யன்வரையில் 
தேங்காயு நாயுமெனச் செப்பு . 

மீனுக்கும் , பேனுக்கும் 
மன்னீரிலேபிறக்கு மற்றலையி லேமேயும் 
பின்னீச்சிற் குத்தும் பெருமையால் - சொன்னேன் கேள் 
தேனுந்து சோலைத் திருமலைரா யன்வரையில் 
பீனும்பே னுஞ்சரி யாமே . 

பனைமரத்துக்கும் , வேசைக்கும் 
கட்டித் தழுவு தலாற் கால்சோ வேறு தலால் 
எட்டிப்பன் னாடை யிழுத்தலால் - முட்டப்போய் 
ஆசைவாய்க் கள்ளை மருந்து தலா லப்பனையும் 
வேசையென லாமேவி ரை 


10 


ரந்து . 


11 


வெற்றிலைக்கும் , வேசைக்கும் 
கொள்ளுகையா னீரிற் குளிக்கையான் மேலேறிக் 
கிள்ளுகையாற் கட்டிக் கிடக்கையால் - தெள்ளுபுகழ்ச் 
செற்றலரை வென்ற திருமலைரா யன்வரையில் 
வெற்றிலையும் வேசை யாமே . 

12 
கண்ணாடிக்கும் , அரசனுக்கும் 
யாவருக்கும் ரஞ்சனை செய் தியாவருக்கு மவ்வவராய்ப் 
பாவனையாய்த் தீதகலப் பார்த்தலால் - மேவும் 
எதிரியைத் தன்னுள் ளாக்கியேற் றாசத்தால் 
சதிருறலா லாடிய ரசாம் . 

13 
கூத்தியாருக்கும் , குரங்குக்கும் 
ஓட்டங் கடியதா லுள்ள வரை மேவுதலால் 
சேட்டை யெவரிடத்துஞ் செய்தலால் - நாட்டமுடன் 
காத்திரத்திற் குட்டியுறக் கட்டுதலாற் றெட்டுதலால் 
கூத்தியர்க்கு நேராங் குரங்கு . 

14 

( ஒட்டம் - உதடு ) 
குதிரைக்கும் , காவிரியாற்றுக்கும் 
ஒடுஞ் சுழிசுத்த முண்டாகுந் துன்னலரைச் 
சாடும் பரிவாய்த் தலைசாய்க்கும் - நாடறியத் 


12 


காளமேகப்புலவர் பாடிய 
தேடு புகழான் றிருமலைரா யன்வரையில் 

15 
ஆடுபரி காவிரி யாமே . 

( துன்னலர் - பகைவர் , மலர் ) 
கீரைப்பாத்திக்கும் , குதிரைக்கும் 
கட்டி படிக்கையாற் கான் மாறிப் பாய்கையால் 
வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் - முட்டப்போய் 
மாறத் திரும்புகையால் வண்கீரைப் பாத்தியுடன் 
ஏறப் பரியா குமே . 

16 
கதவுக்கும் , ஆட்டுக்கும் 
செய்யுட் கிடைமறிக்குஞ் சேர்பலகை விட்டு முட்டும் 
ஐயமற மேற்றா ளடர்க்குமே - துய்ய நிலை 
தேடும் புகழ்சேர் திருமலைரா யன்வரையில் 
ஆடுங் கதவுநிக ராம் . 

17 
குதிரைக்கும் , ஆட்டுக்கும் 
கொம்பிலையே தீனி தின்னுங் கொண்டதன் மேல் வெட்டுதலால் 
அம்புவியி னன்னடைய தாதலால் - உம்பர்களும் 
தேடுநற் சோலைத் திருமலைரா யன்வரையில் 
ஆடுங் குதிரையுகே ராம் . 

18 
துப்பாக்கிக்கும் , ஓலைச்சுருளுக்கும் 
ஆணி வரையுறலா லான குறிப் பேதரலால் 
தோணக் கருமருந்தைத் தோய்ந்திடலால் - நீணிலத்தில் 
செப்பார்க் குதவாத் திருமலைரா யன்வரையில் 
துப்பாக்கி யோலைச் சுருள் . 

19 
வானவில்லுக்கும் , விஷ்ணுவுக்கும் , வெற்றிலைக்கும் 
நீரிலுளவா னிறம் பச்சையாற் றிருமால் 
பாரிற் பகை தீர்க்கும் பான்மையால் - சாருமனுப் 
பல்வினையை மாற்று தலால் பாரீர் பெருவான 
வில்விண்டு நேர்வெற்றிலை . 

20 
( பல்வினை - பல்நோய் , தந்தரோகம் ) 
பூசுணிக்காய்க்கும் , பரமசிவனுக்கும் 
அடிநந்தி சேர் தலா லாகம் வெளுத்துக் 
கொடியுமொரு பக்கத்திற் கொண்டு - வடிவுடைய 


தனிப்பாடற்றிரட்டு 

13 
மாசுணத்தைப் பூண்டு வளைத்தழும்பு பெற்றதனால் 
பூசுணிக்கா யீசனெனப் போற்று . 

21 

( நந்தி - காம்பு ) 
ஓடத்துக்கும் , நிதம்பத்துக்கும் 
பலகையிடு முள்ளே பருமாணி தைக்கும் 
சலமிறைக்கு மாளேறித் தள்ளும் - உலகறிய 
ஓடமுமொன் றேயுலக நாதன் பெண்டீர் 
மாடமுமொன் றேற்ற மயிர் . 

22 
கரண்டகத்துக்கும் , பெண் குறிக்கும் 
இட்டிட்டு வாங்குதலா லின்பவெள்ளை தோன்று தலால் 
மட்டிட்டு மூடி மறைக்கையால் - முட்டத் 
தெருண்டோர்கள் போற்றுந் திருமலைரா யன்சீர்க் 
காண்டகமும் பெண்குறியுங் காண் . 

23 
அரகர திருச்சிற்றம் பலவா ணாவந் 
தரரூபம கேசசிதம் - பரதே 
வசிதம் பரதே வசிதம் பாதே 
வசிதம் பரதேவ னே . 

24 
இந்தோ திலகநுதல் ராமரா மாவனசக் 
கொந்தோ களபமுலை கோவிந்தா - சந்ததமும் 
வேலோ விணை விழிகள் வேங்கடவா நல்லவயி 
மாலோகா ணாராய ணா 

25 
ஒன்றிரண்டு மூன்று நான் கைந்தாறு வேழெட்டு 
ஒன்பது பத்துப் பதினொன்று - பன்னி 
ரண்டுப்பதின் மூன்றுபதி னான்குபதி னைந்துபதி 

26 
னாறுப்பதி னேழ்பதி னெட்டு . 

5 - டு - வரப் பாடியது 
ஒ , கா , மா , வீ , தோ , வுரைப்பன் டு , டு , டு , டு , டு 
நாகார் குடந்தை நகர்க்கதிபர் - வாகாய் 
எடுப்பர் நடமிடுவ ரேறுவ ரன்பர்க்குக் 
கொடுப்ப ரணிவர் குழைக்கு . 

27 
( எடுப்பர் - ஒடு , நடமிடுவர் - காடு , ஏறுவர் - மாடு , அன்பர்க்குக் 
கொடுப்பர்- வீடு , குழைக்கணிவர் தோடு) 


14 

காளமேகப்புலவர் பாடிய 
குடத்திலே கங்கை மடங்குமெனப் பாடியது 
விண்ணுக் கடங்காமல் வெற்புக் கடங்காமல் 
மண்ணுக் கடங்காமல் வந்தாலும் - பெண்ணை 
யிடத்திலே வைத்த விறைவர் சடாம 
குடத்திலே கங்கை யடங்கும் . 

28 
பச்சைவடம் , பாகு , சேலை , சோமன் என்று பாடியது 
மாயன் றுயின்றதுவு மாமலராள் சொல்ல துவும் 
ஏய குருந்திற்கொண் டேறியதும் - தூய 
இடப்பாகன் சென்னியின்மே லேறியதும் பச்சை 
வடப்பாகு சேலைசோ மன் . 

29 
( மாயன் றுயின்றது பச்சைவடம் - மாமலராள் சொல் 

பாகு , 
குருந்திற்கொண்டேறியது சேலை பரமசிவன் சிரசின் மேலேறியது 
சோமன் பச்சைவடம் ஆலிலை ) 

கின்னரிவாசிக்குங் கிளியெனப் பாடியது 
ஆடல்புரிந் தானென்று மந்நாளி லேமூவர் 
பாடலுகந் தானென்றும் பான்மையினால் - கூடலிலே 
நன்னரிவா சிக்குகடை பயிற்றினா னென்றும் 
கின்னரிவா சிக்குக் கிளி . 

30 
பொன்னாவரையிலை , காய் , பூவென்று பாடியது 
உடுத்ததுவு மேய்த்ததுவு மும்பர்கோன் றன்னால் 
எடுத்ததுவும் பள்ளிக் கியையப் - படுத்ததுவும் 
அந்தா ளெறிந்ததுவு மன்பி னிரந்ததுவும் 
பொன் , னா , வரை , யிலை , காய் , பூ . 

31 
தோய்த்தான் மேய்த்தான் குடையாத் தூக்கினான் மேன்மேலாச் 
சாய்ந்தா னெறிந்தான் பின் சாப்பிட்டான் - ஆய்ந்து சொலும் 
மன்னா வரத்தில்வரு மால்சாமி நாதாகேள் 
பொன்னா வரையிலை காய்பூ . 

32 
செங்கழுநீர்க் கிழங்கென்று பாடியது 
வா தமண ரேறியதும் மாயன் றுயின்ற துவும் 
ஆதிதடுத் தாட்கொண்ட வவ்வுருவும் - சீதரனார் 
தாள் கொண் டளந்ததுவுந் தண்கச்சிக் காவலா 
கேள் செங் கழுநீர்க் கிழங்கு . 

33 


தனிப்பாடற்றிரட்டு 

15 
( அமணரேறியது - செங்கழு , மாயன் றுயின்றது-நீர் , ஆதி தடுத் 
தாபாண்டவுரு- கிழம் , தாள் கொண்டளந்தது- கு ( பூமி ) 

நாநீ நூநே என்று பாடியது 
அரையின் முடியி லணிமார்பி னெஞ்சில் 
தெரிவை யிடத்தமர்ந்தான் சேவை - புரையறவே 
மானார் விழியீர் ம , ல , ர , ண , வொற்றீறாகும் 
ஆனாலா நா , நீ , நூ , 

34 
( நேம் நெஞ்சில் , நூல் - மார்பில் , நீர்-முடியில் , நாண் - அரையில் , 
நே அன்பு -நேமென மருவியது )) 

ஈயேற மலை குலுங்கப் பாடியது 
வாரணங்க ளெட்டும் மகமேருவுங் கடலும் 
தாரணியு மெல்லாஞ் சலித்தனவால் - நாரணனைப் 
பண்வா யிடைச்சி பருமத்தி னாலடித்த 
புண் வாயி லீமொய்த்த போது . 

35 
கடுங்காற்று மழைகாட்டும் , கடுநட்புப் பகைகாட்டும் 

எனப் பாடியது 
நீரோ பிறவா நெறிகாட்டி யாரெமக்கு 
நீரோ சமிசைநிலை யிட்டீர் - நீரோயிவ் 
விங்களமேன் செய்தீர் விடுங்கடுங்காற் றும்மழைகாட் 
டுங்கடுநட் புப்பகைகாட்டும் . 

36 
விநாயகர் முருகர் பரமசிவனுக்குச் சிலேடை 
சென்னிமுக மாறுள தாற் சேர்காமுன் னாலுகையால் 
இன்னிலத்திற் கோடொன் றிருக்கையால் - மன்னுகுளக் 
கண்ணுறுத லானுங் கணபதியுஞ் செவ்வேளும் 

37 
எண்ணரனு நேரா வரே . 

(நாலுகை- தொங்குங்கை , குளம்- வெல்லம் - நெற்றி ) 

மும்மூர்த்திகளின் உணவு முதலியன 
சிறுவ னளை பயறு செந்நெற் கடுகு 
மறி திகிரி தண்டுமணி நூற் - பொறியாவம் 
வெற்றேறு புள்ளன்னம் வேதன ரன் மாலுக்குக் 

38 
கற்றாழம் பூவே கறி . 

( கல் - மலை , தாழம்- ஆழமான நீர் ) 


40 


16 

காளமேகப்புலவர் பாடிய 
இராசியை அடைசொலில்லாமற் பாடியது 
பகருங்கான் மேடமிடபம் மிதுனங் கர்க்க 
டகஞ்சிங்கக் கன்னி துலாம் விர்ச் - சிகந்த 
நுசுமகரங் கும்பமீனம் பன்னி ரண்டும் 

39 
வசையறு மிராசி வளம் . 

தை மாசி - பங்குனியென்று பாடியது 
பாணர்க்குச் சொல்லுவதும் பைம்புனலை மூடுவதும் 
தாணு வுரித்ததுவுஞ் சக்கரத்தோன் - ஊண துவும் 
எம்மானை யேத்துவது மீசனிடத் துஞ்சிரத்தும் 
தைமாசி பங்குனிமா தம் . 

(பாணர்க்குச் சொல்லுவது - தை , பைம்புனலை மூடுவது -மாசி , 
தாணுவுரித்தது - இபம் - சக்கரத்தோணூண் - எம்மானை - யேத்துவது 
உனி ஈசனிடத்து - மாது - சிரத்து - அம் -உன்னி -உனியென்றாயிற்று . ) 

ஞானசபை கனகசபை சிற்றம் பலம்பே 
ரானந்தக்கூ டந்திருமூ லட் - டானம்பே 
ரம்பலம்பஞ் சாவரண நாற்கோபு ரம்பொற் 
கம்பமண் டபஞ்சிவ கங்கை . 

41 
சங்கு தீர்த் தந்திருச் சாளாவா யில்வீர 
சிங்கா சனந்திருவந் திக்காப்புப் - பங்குனிமா 
தத்திருநா டீர்த்தந் திருவினா தன் கோயில் 
உத்தரபா கந்திருவா ரூர் . 

42 
அப்பா குமாகோட் டக்கீரை செவிலிமேட் 
டுப்பாகற் காய்பருத்திக் குழிநீர் - செப்புவா 
சற்காற்றுக் கம்பத் தடியிற் றவங்கருமா 
றிப்பாய்ச்சல் யார்க்கு மினிது . 

43 
பாதிவெண்பாவில் மாலவதாரஞ் சொன்னது 
மெச்சுபுகழ் வேங்கடவா வெண்பாவிற் பாதியிலென் 
இச்சையிலுன் சென்ம மெடுக்கவா - மச்சாகூர் 

காலா சிங்கா வாமா ராமா ராமாரா 
மாகோபா லாமாவா வாய் . 

44 
திருக்குடந்தையாதி கும்பேசர் செந்தா 
மரைக்குளங் கங்கை மகங்கா - விரிக்கரையின் 


மாகே 


17 


தனிப்பாடற்றி சட்டு 
ஓரங்கீழ்க் கோட்டங்கா ரோண மங்கை நாயகியார் 
சாரங்க பாணி தலம் . 


45 


மன்னென்றெடுத்து மலுக்கென்று முடித்தது 


மன்னு திரு வண்ணா மலைச்சம்பந் தாண்டாற்குப் 
பன்னுந் தலைச்சவரம் பண்ணுவதேன் - மின்னின் 
இளைத்தவிடை மாத ரிவன் குடுமி பற்றி 
வளைத்திழுத்துக் குட்டாம லுக்கு . 

46 
சோகாமா ஏவாதாவென்று பாடியது 
சோ , கா , மா ,ஏ , வா , தா , சொல்லின் மன்னைக் கூட்டியுமை 
பாகார்ந்த தில்லைப் பரமேசர் - வாகாய்த் 
தரித்தா செரித்தார் தறித்தா ருதைத்தார் 
உரித்தார் கணை படைத்தா ரூர்க்கு . 

47 
சோமன் - காமன் - மாமன் - ஏமன் -வாமன் - தாமன் - ( தாமன் - மாயன் ) 
கொட்டைப்பாக்கென்றெடுத்து களிப்பாக்கென்று 

முடித்தது 
கொட்டைப்பாக்கும்மொருகண்கூடையைப்பார்க்கும் மடியில் 
பிட்டைப்பாக்கும்பாகம்பெண்பாக்கும் முட்டநெஞ்சே 
ஆரண னுநாரணனுமாதி மறையுந்தேடும் 
காரணனைக்கண்டுகளிப்பாக்கு . 

48 
( பார்க்குமென்பது - பாக்குமென மருவியது ) 
செருப்பென்றெடுத்து விளக்குமாறென்று முடித்தது 
செருப்புக்குவீரர்களைச்சென்றுழக்கும் வேலன் 
பொருப்புக்கு நாயகனைப்புல்ல - மருப்புக்குத் 
தண்டேன் பொழிந்ததிருத்தாமரைமேல் வீற்றிருக்கும் 
வண்டேவிளக்குமாறே . 

49 
( விளக்குமாறு விளக்கும் வழி ) 
கரியென்றெடுத்து உமியென்று முடித்தது 


கரிய தனையேயுரித்தகையாவளையேந் 
தரியயற்குமெட்டா தவையா - பரிவாக 

3 


18 

காளமேகப்புலவர் பாடிய 
அண்டரெல்லாங்கூடியமுதங்கடைந்தபொழு 
துண்டநஞ்சையிங்கேயுமி . 

50 
கரிக்காய்பொரித்தாள் கன்னிக்காயைத் தீத்தாள் 
பரிக்காயைப்பச்சடியாய்ப்பண்ணாள் -உருக்கமுள்ள 
அப்பக்காய்நெய்துவட்டலாக்கினாள த்தைமகள் 
உப்புக்காண்சீசீயுமி . 

51 
கூதிக்கெட்டேழுங்குலைந்து நடுநடுங்கிப் 
பூதிக்கொப்பாகவன்றேபோய்விடுமே -ஆதி 
நரக்காட்டகவரியை நற்சரபமாகிச் 
சுருக்காவிடினஞ்சுணி . 

52 
சீத்துப் பூத்தென்று பாடியது 
அப்பூருஞ்செஞ்சடைமேலம்புலியைப்பார்த்துப்பார்த் 
தெப்போதுஞ்சீத்துப்பூத்தென்னவே - முப்போதும் 
வாலங்காட்டாநிற்கும் வாயங்காக்காநிற்கும் 
ஆலங்காட்டான் பூணரா . 

53 
பாற்கடலிற் செந்தூளெழும்பப் பாடியது 
சுத்தபாற்கடலினடுவினிற்றூளிதோன்றியவதிசயமது கேள் 
மத்தகக்கரியையுரித்தவன் மீதுமதன் பொருதழிந்திடுமாற்றம் 
வித்தகக்கமலை செவியுறக் கேட்டாள் விழுந்து நொந்தயர்ந்தழுதேங்கிக் 
கைத்தலமலரான்மார்புறப் புடைத்தாளெழுந்தது கலவையின் செந்துள் . 54 

தடக்கடலிற்பள்ளிக்கொள்வோமதனை நற்சங்கரனார் 
அடர்புலிக்குட்டிக்களித்தனராமது கேட்டுநெஞ்சில் 
நடுக்கம்வந்துற்றதுகைகாலெழாநளினத்தியென்னை 
இடுக்கடிபாயைச்சுருட்டடியேகடியம்பலத்தே . 

55 
செற்றலரைவென்ற திருமலைராயன்கரத்தில் 
வெற்றி புரியும்வாளேவீரவாள் - மற்றயவாள் 
போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் 
ஆவாளிவளாவாளாம் . 

56 
தெருமுட்டப்பாளைசிதறவளர் பூகத் 
தருமுட்டச்செவ்வாளை தாவும் -திருமுட்டத் 
தூரிலேகண்டேனொருபு துமைபன்றிக்கு 
மாரிலே கொம்பானவாறு . 

57 


19 


58 


தனிப்பாடற்றிரட்டு 
நூலாநாலாயிரநானூற்று நாற்பத்தொன்பான் 
பாலா நானூற்று நாற்பத்தொன்பான் - மேலாநாற் 
பத்தொன்பான் சங்கமறுபத்து நாலாடலுக்கும் 
கர்த்தன்மதுரையிற் சொக்கன் . 
இம்மென் னுமுன்னேயெழுநூறு மெண்ணூறும் 
அம்மென்றாலாயிரம்பாட்டாகாதா- சும்மா 
இருந்தாலிருந்தேனெழுந்தேனேயாயின் 
பெருங்காளமேகம்பிளாய் . 
குரங்கனலில் வீழ்ந்து வெறிகொண்டுதேள் கொட்டக் 
காஞ்செறியப்பாம்பலவன்கவ்வ - விரைந்து பேய் 
பற்றவேகள்ளுண்டுபச்சைமிளகைக்கடித்தால் 
எத்தனைபார்சேட்டைக்கிடம் . 
நீறாவாய் நெற்றி நெருப்பாவாயங்கமிரு 
கூறாவாய்மேனிகொளுத்துவாய் -மாமுத 
நட்டமாவாய்சோறு கஞ்சாவாய் நாயேனை 
இட்டமாய்க்காப்பாயினி . 


59 


60 


61 


62 


63 


சுருக்கவிழ்ந்த முன்குடுமிச்சோழியாசோற்றுப் 
பொருக்குலர்ந்தவாயாபுலையா- திருக்குடந்தைக் 
கோட்டானே நாயே குரங்கேயுனையொருத்தி 
போட்டாளேவேலையற்றுப்போய் . 
பெருமாளுநல்லபெருமாளவர் தந் 
திருநாளுநல்ல திருநாள் - பெருமாள் 
இருந்திடத்திற்சும்மாயிராமையினாலையோ 
பருந்தெடுத்துப்போகிறதேபார் . 
வாலெங்கேண்ேடவயிறெங்கே முன்னிரண்டு 
காலெங்கேயுட்குழிந்தகண்ணெங்கே சாலப் 
புவிராயர்போற்றும்புலவீர்காணீவிர் 
கவிராயரென் றிருந்தக்கால் . 
நச்சரவம் பூண்டதில்லைநாதரேதேவரீர் 
பிச்சையெடுத்துண்ணப்புறப்பட்டும் உச்சிதமாங் 
காளமேன் குஞ்சரமேன் கார்க்கடல் போற்றான் முழங்கும் 
மேளமேன் ராஜாங்கமேன் . 


64 


65 


20 


காளமேகப்புலவர் பாடிய 


66 


67 


68 


கத்து கடல் சூழ்நாகைக்காத்தான் றன் சத்திரத்தில் 
அத்தமிக்கும்போதிலரிசிவரும் குத்தி 
உலையிலிடவூரடங்குமோரசுப்பையன்னம் 
இலையிலிடவெள்ளியெழும் . 

( துதியும் - வசையும் ) 
மாயனார்போற்றுமதுராபுரிச்சொக்க 
நாயனார் பித்தேறினாரென்றே - நேயமாங் 
கன்னல்மொழியங்கயற்கட்காரிகையாளையையோ 
அன்னமிறங்காமலிருந்தாள் . 
எட்டொருமாவெண்காணிமீதேயிருந்தகலை 
பட்டொருமா நான்மாவிற்பாய்ந்தே -சிட்டர் தொழுந் 
தேவாதிதேவன் றிருவொற்றியூருடையான் 
மாவேறிவீதிவரக்கண்டு . 
மூப்பான் மழுவும்முராரி திருச்சக்கரமும் 
பாப்பான் கதையும்பறிபோச்சோ - மாப்பார் 
வலிமிகுத்தமும்மதத்துவாரணத்தையையோ 
எலியிழுத்துப்போகின்றதென் . 
முக்காலுக்கேகாமுன் முன்னரையில்வீழாமுன் 
அக்காலரைக்கண்டஞ்சாமுன் - விக்கி 
இருமாமுன்மாகாணிக்கேகாமுன்கச்சி 
ஒருமாவின் கீழரையின்றோது . 
வண்ணங்கரியனென்றும்வாய்வேதநாறியென்றுங் 
கண்ணனிவனென் றுங்கருதாமன் - மண்ணை 
அடிப்பதுமத்தாலேயளந்தானையாய்ச்சி 
அடிப்பதுமத்தாலேயழ . 
காலனையுங்காமனையுங்காட்டுசிறுத்தொண்டர்தரு 
பாலனையுங்கொன்றபழிபோமோ -சீலமுட 
னாட்டிலே வீற்றிருந்தநாதரேநீர் திருச்செங் 
காட்டிலேவீற்றிருந்தக்கால் . 
பூனைக்கியாறுகால்புள்ளினத்துக்கொன்பது கால் 
ஆனைக்குக்கால்பதினேழானதே - மானே கேள் 
முண்டகத்தின்மீது முழுநீலம்பூத்த துண்டு 
கண்ட துண்டு கேட்டதில்லைகாண் . 


69 


70 


71 


72 


73 


21 


தனிப்பாடற்றிரட்டு 
அப்பனிரந்துண்ணியாத்தாண்மலை நீலி 
ஒப்பரியமாமனுறி திருடி சப்பைக்கால் 
அண்ணன் பெருவயிறனாறு முகத்தானுக்கிங் 
கெண்ணும்பெருமையிவை. 


74 


75 


கூத்தாள் விழிகணெடுங்கூர்வேலாங்கூத்தாள் தன் 
மூத்தாள் விழிகண் முழுநிலம் - மூத்தாள் தன் 
ஆத்தாள் விழிகளாவிந்தமாத்தாள் தன் 
ஆத்தாள்விழிகளிரண்டம்பு . 
என்னைக்கொடுத்தாலிரக்கமுனக்குண்டாமோ 
வன்னக்கமலமுகவல்லியே -துன் னுமதக் 
காட்டானைக்கோட்டு முலைக்காரிகையே பேயந்த 
கோட்டானைத்தானே கொடு . 


76 


77 


78 


முன்னே கடிவாளமூன்று பேர் தொட்டிழுக்கப் 
பின்னேயிருந்திரண்டுபேர் தள்ள - எந்நேரம் 
வேதம்போம்வாயான் விகடராமன் குதிரை 
மாதம்போங்காதவழி . 
ஆறும்பதினாறுமாமூரில் வேங்கட்டன் 
ஏறும்பரிமாவேயேற்றமா - வேறுமா 
எந்தமாசும்மாவெறுமாகளிகிளற 
வந்தமாசந்தமாமா . 
ஆடாரோபின்னையவரன் பரெலாம்பார்த்திருக்க 
நீடாரூர்வீதியிலேநின்று தான் - தோடாரும் 
மெய்க்கேபரிமளங்கள் வீசுந்தியாகேசர் 
கைக்கேபணமிருந்தக்கால் . 
வள்ள லெனும் பெரியமாயூரநாதருக்கு 
வெள்ளிமலை பொன்மலையுமேயிருக்கத் தெள்ளுமையாள் 
அஞ்சலஞ்சலென்று தினமண்டையிலே தானிருக்க 
நஞ்சுதனையேனருந்தினார் . 
நல்லதொருபு துமைநாட்டிற்கண்டேன தனைச் 
சொல்லவா சொல்லவா சொல்லவா - தொல்லை 
மதுரைவிக்கினேச்சுரனைமாதுமையாள் பெற்றாள் 
குதிரைவிற்கவந்தவனைக்கூடி . 

. 


79 


80 


81 


22 


காளமேகப்புலவர் பாடிய 


82 


83 


84 


85 


வெள்ளையானே றும்விமலரடிபணியும் 
பிள்ளையார்வாழும்பெருந்தெருவில் - வள்ளை 
இலைக்கறிவிற்பாண் மருங்குலிற்றுவிடுமென்று 
முலைக்கறிவிப்பாரிலையே முன் . 
சட்டியிலேபாதியந்தச்சட்டுவத்திலேபாதி 
இட்டகலத்திற்பாதியிட்டிருக்கத்- திட்டமுடன் 
ஆடிவந்தசோணேசரன் றழைத்தபோது பிள்ளை 
ஓடி வந்ததெவ்வா றுரை . 
நேற்றிராவந்தொருவனித்திரையிற்கைப்பிடித்தான் 
வேற்றூரானென்றுவிடாயென்றேன் - ஆற்றியே 
கஞ்சிகுடியென்றான் களித்தின்றுபோவென்றேன் 
வஞ்சியரே சென்றான் மறைந்து . 
கண்டீரோபெண்காள் கடம்பவனத் தீசனார் 
பெண்டீர் தமைச்சுமந்தபித்தனார் - எண்டிசைக்கும் 
மிக்கான தங்கைக்கு மேலே நெருப்பையிட்டார் 
அக்காளையேறினாராம் . 
மாட்டுக்கோன் றங்கைமதுரைவிட்டுத்தில்லைநகர் 
ஆட்டுக்கோனுக்குப்பெண்டாயினாள் - கேட்டிலையோ 
குட்டிமறிக்கவொருகோட்டானையும் பெற்றாள் 
கட்டுமணிச்சிற்றிடைச்சிகாண் . 
நாட்டுக்குளாட்டுக்கு நாலுகாலையாநின் 
ஆட்டுக்கிரண்டுகாலானாலும் - நாட்டமுள்ள 
சீர்மேவு தில்லைச்சிவனேயிவ்வாட்டைவிட்டுப் 
போமோசொல்லாயப்புலி . 
தாண்டியொருத்தி தலையின் மேலேறாளோ 
பூண்டசெருப்பாலொருவன் போடானோ- மீண்டொருவன் 
வையானோவில் முறியமாட்டானோதென்புலியூர் 
ஐயா நீயேழையானால் . 
கொங்குலவுந்தென் றில்லைக் கோவிந்தக்கோனிருக்கக் 
கங்குல்பகலண்டர்பலர்காத்திருக்கச்- செங்கையிலே 
ஓடெடுத்தவம்பலவாவோங்குதில்லையுட்புகுந்தே 
டெடுத்ததெந்தவுபாயம் . 


86 


87 


88 


89 


23 


தனிப்பாடற்றிரட்டு 
ஆடுந்தியாகபேயாட்டமேன்றானுமக்கு 
வீடுஞ்சமுசாரமேலிட்டுக் கூடிச் 
செருக்கிவிளையாடச்சிறுவரிரண்டாச்சே 
இருக்குமூரொற்றியாச்சே . 
திங்கணு தலார் திருமனம்போலேகறிப் 
பொங்குகடலுப்பைப்புகட்டியே-எங்களிட 
ஆச்சாளுக்கூறுநாயாகாமலாருக்காக் 
காய்ச்சாய்வடுகமாங்காய் . 


90 


91 


அம்பேந்துங்கையானவன்பதியிலைம்மாவைக் 
கொம்பேந்தி தந்தைபணிகொண்டதோ-அன்பா 
யரிந்தமகவையமுதுக்கழையென் 
றிருந்தவன் றன் செங்காட்டிலே. 

92 
அம்பேந்துகையான் - அகத்தியன் . கொம்பேந்தி தந்தை - பரம 
சிவன் . ஐம்மாகால் ( கால் - காற்று .) 

முற்றா தகாஞ்சியி னுமுல்லையினும்பாலையினுங் 
கற்றான் பின் சென்ற கருணை மால் - பெற்றான் றன் 
ஆலைப்பதித்தாரளகத்தினாட்கயனார் 
வேலைப்பதித்தார்விழி . 

93 
கஞ்சமுகையுங்களிற்றானையின் கொம்பும் 
அஞ்சுமுலை நாலுமுலையான துவும் -மிஞ்சுபுகழ் 
பெற்றான் றன்மாலைபிறர்க்களித்ததுங்குதலை 
கற்றான் பிறந்தபின் புகாண் . 

94 
தந்தைபிறந்திறவாத் தன்மையினாற்றன் மாமன் 
வந்து பிறந்திறக்கும்வண்மையினால் -முந்தொருநாள் 
வீணிக்குவேளையெரித்தான் மகன்மாமன் 
காணிக்குவந்திருந்தான் காண் . 

95 
தாதிதூதோ தீது தத்தை தூதோதாது 
தூதிதூதொத்திதத்தா ததே - தாதொத்த 
துத்திதத்தாதேது தித்தித்தேத்தொத்தீது 
தித்தித்ததோதித்திதி . 

96 
முக்கான் கிலொன் றுடையான் முக்கான் கிலொன்றெடுத்து 
முந்நான்கிலொன் றின் மேன் மோதினான் - முக்கான்கில் 


24 


காளமேகப்புலவர் பாடிய 


97 


ஒன்றரிந்தாலாகுமோ ஓஓமடமயிலே 
அன்றணைந்தான்வாராவிட்டால் . 
ஆனாரிலையேயயனுந்திருமாலும் 
கானாரடிமுடி முன் காண்பதற்கு - மேனாள் 
இரவு திருவாரூரிலெந்தைபிரான் சென்ற 
பாவை திருவாயிற்படி . 
சங்கரர்க்குமாறு தலைசண்முகர்க்குமாறு தலை 
ஐங்கார்க்குமாறு தலையானதே- சங்கைப் 
பிடித்தோர்க்குமாறு தலைபித்தாநின்பாதம் 
படித்தோர்க்குமாறு தலைபார் . 


98 


99 


100 


யாதக்காலாந்தமக்குமைத்துனற்கு நீரிழிவாம் 
போதப்பெருவயிறாம்புத்திரனுக் - கோதக்கேள் 
வந்தவினை தீர்க்கவகையறியார்வேளூர் 
எந்தவினை தீர்த்தாரிவர் . 
சீரங்கத்தாருந்திருவானைக்காவாரும் 
போரங்கமாகப்பொருவதேன் - ஓரங்கள் 
வேண்டாமிதென்னவிபாந்தெரியாதோ 
ஆண்டானுந்தாதனுமானால் . 


101 


102 


உத்திரத்துக்கோர் நாளுரோகணிக்குப்பத்தா நாள் 
சித்திரைக்குநேரேசிறந்தநாள் - எத்திசையும் 
காராரும் பூஞ்சோலைக்கன்னபுரம்வாழ்சவரி 
நாராயணன் பிறந்தநாள் . 
சிரித்துப்புரமெரித்தான் சிந்துரத்தைப்பற்றி 
உரித்து திரம்பாயவுடுத்தான் வருத்தமுடன் 
வாடுமடியாருடனேவானவருந்தானவரும் 
ஓடுபயந்தீர்த்தரஞ்சுண்ணி . 
ஆலங்குடியானையாலாலமுண்டானை 
ஆலங்குடியானென்றார் சொன்னார் - ஆலங் 
குடியானேயாயிற்குவலயத்தாரெல்லாம் 
மடியாரோமண்மீதிலே. 
காவலனெங்கள் கனவைப்பாஞ்சோளே சன் 
மாவலிகங்கைமணிவாரி -ஆவனலென் 


103 


104 


25 


105 


106 


107 


108 


தனிப்பாடற்றிரட்டு 
றப்புளங்கை தோய்க்குமதில்வாரியமுத்தைக் 
கொப்புள மென்று துங்குரங்கு . 
பொன்னஞ்சடையறுகம்புல்லுக்கும் பூம்புனற்கும் 
தன்னெஞ்சுவகையுறத்தாவுமே - அன்னங்கள் 
செய்க்கமலத்துற்றுலவுந்தில்லை நடராஜன் 
கைக்கமலத்துற்றமான்கன்று . 
ஏய்ந்ததனங்களிரண்டுமிருபாகற்காய் 
வாய்ந்தவிடை செக்குலக்கைமாத்திரமே - தேய்ந்தகுழல் 
முக்கலச்சிக்கும் 
பிடிக்குமூதேவியாள் கமலைக் 
குக்கலிச்சிக்குங்கலைச்சிக்கு . 
நஞ்சுகுடி கொண்டகணை நாலுந்தெரிந்து மதன் 
இஞ்சிகுடி தன்னிலும் வந்தெய்வானோ-விஞ்சு 
முலைச்சிகரத்தாலழுத்திமுத்தமிட்டுச் சற்றே 
கலைச்சிகரத்தாலணைத்தக்கால் . 
தீத்தானுன் கண்ணிலே தீத்தானுன்கையிலே 
தீத்தானுமுன் றன் சிரிப்பிலே- தீத்தானுன் 
மெய்யெலாம்புள்ளிருக்குவேளூராவுன்னையிந்தத் 
தையலாளெப்படிச் சேர்ந்தாள் . 
வெண்ணெய்திருடியுண்டவேணியானாரிருக்கக் 
கண்ணன் மேல்வைத்தகளவேது - பெண்ணைத் 
தலையிற்சுமந்தான்மால்சர்ப்பத்திலேறி 
அலையிற்றுயின்றானான் . 
எட்டிகுளத்திலிருந்து சரக்குவிற்கும் 
குட்டி செட்டி தன் மகளைக்கொண்டுபோய் கொட்டுதற்கே 
ஆயிரம்யானை யெழுநூறு கூன் பகடு 
பாயும்பகடெண்பத்தைந்து . 
தண்டங்கூர்மாசனங்காள் சற்குணர்நீரென்றிருந்தேன் 
பண்டங்குறையவிற்றபாவிகாள் - பெண்டுகளைத் 
தேடியுண்ணவிட்டீர்தெருக்கள் தெருக்கடோறும் 
ஆடி முதலானிவரைக்கும் . 
நாராயணனை நாராயணனென்றேகம்பன் 
ஓராமற்சொன்னவுறு தியால் - நேராக 

4 


109 


110 


111 


112 


26 


காளமேகப்புலவர் பாடிய 


113 


வாரென்றால்வர்ரென்பேன்வாளென்றால்வள்ளென்பேன் 
நாரென்றானர்ரென்பேன் நான் . 
வாழ்த்து திருநாகைவாகான தேவடியாள் 
பாழ்த்தகுரலெடுத்துப்பாடினாள்- நேற்றுக் 
கழுதைகெட்ட வண்ணான் கண்டேன் கண்டேனென்று 
பழுதையெடுத்தோடிவந்தான்பார் . 


114 


115 


116 


117 


காலையிலும் வேலைகடையக்கயிறாகும் 
மாலையிலும் பூமுடித்து வாழுமே - சோலைசெறி 
செய்யிலாரம்பயிலுஞ்செந்துருத்திமாநகர்வாழ் 
பொய்யிலாமெய்யரிடும் பூண் . 
மண்டலத்தினாளும் வயித்தியராய்த்தாமிருந்தும் 
கண்டவினை தீர்க்கின்றார்கண்டீரோ- தொண்டர் 
விருந்தைப்பார்த்துண்டருளும்வேளூரென்னாதர் 
மருந்தைப்பார்த்தாற்சுத்தமண் . 
கூடல்புனைவாயில் குற்றாலமாப்பனூர் 
டகநெல்வேலியிராமேசம் - ஆடானை 
தென்பரங்குன்றஞ்சுழியல்தென்றிருப்புத்தூர்காசி 
வன்கொடுங்குன் றம்பூவணம் . 
பண்புளருக்கோர்பறவைபாபத்திற்கோரிலக்கம் 
நண்பிலரைக்கண்டக்கானாற்காலி - திண்புவியை 
ஆள்வார்மதுரையழகிய சொக்கர்க்கரவம் 
நீள்வாகன நன்னிலம் . 
சதுரரங்கர்சங்கத்தழகர் செங்கைச்சங்கை 
அதரமிசைவைத்திலரேயாயின் - முதலை 
வருங்குளத்தின் முண்டகக்கைவைப்பான்றேயன்று 
பொருங்களத்தினூற்றுவர் முன் போய் . 
கண்டக்காற்கிட்டுங்கயிலாயங்கைக்கொண்டுட் 
கொண்டக்கான் மோட்சங்கொடுக்குமே - கொண்டத்தூர் 
தண்டைக்காலம்மைசமைத்துவைத்த பூசணிக்காய் 
அண்டர்க்காமீசருக்குமாம் . 
போலநிறமாவார்க்குப் பூணாரமாவாரை 
எலவதை செய்தாலியல்பாமோ - சாலப் 


118 


119 


120 


27 


121 


122 


123 


124 


தனிப்பாடற்றிரட்டு 
பழிக்கஞ்சுந்தென் மதுரைப்பாவையிருநான்கு 
விழிக்கஞ்சன் சோமனலைவேந்து . 
கண்ணனிடுங்கறியுங்காட்டுசிறுத்தொண்டரன்பிற் 
பண்ணுசிறுவன் கறியும்பற்றாதோ- தண்ணோடு 
மட்டியையுஞ்சோலை மருதீசரேபன்றிக் 
குட்டியையேன் தீத் தீர்குறித்து . 
மாடு தின்பான் பார்ப்பான் மறையோதுவான் குயவன் 
கூடிமிகமண்பிசைவான் கொல்லனே - தேடி 
இரும்படிப்பான் செக்கானெண்ணெய்விற்பான் வண்ணான் 
பரும்புடைவை தப்பும்பறை 
ஆயனுக்குக்கண் மூன்றாமாதிசிவனுக்கிருகண் 
மாயனுக்குச்செங்கையிலேமான் மழுவாம்- நேயமுடன் 
சங்கரற்குச்சங்காழி தான்மாலுக்காலமாம் 
மங்கையிடத்தாற்காகுமண் . 
கண்ணபுரங்கோயிற்கதவடைத்துத்தாழ்போட்டார் 
பண்ணையுண்டார்வெண்ணையுண்டமாயவனார் - எண்ணும் 
சிரக்கப்பரையேந்திச்செங்காட்டிலீசர் 
இரக்கப்புறப்பட்டாரென்று . 
கொன்றைமலர் தரித்தான் கோபாலன் கோலெடுத்து 
நின்று குழலூதினானீன் சடையோன் - பொன்றிகழும் 
அக்கணிந்தான் மாயனரவணையிற்கண்வளர்ந்தான் 
சிக்கலிலேவாழுஞ்சிவன் . 
திருந்தாடாவணியுந்தென்கமலையீசர் 
இருந்தாடாதென் செய்திடுவார் - பொருந்த 
ருகாலேயல்லவேயொண்டொடிக்காவன் 
றிருகாலுஞ்சந்து போனால் . 

( சந்து போதல் - தூது போதல் , உண்டைவிலகல் . ) 
உள்ளங்கால் வெள்ளெலும்பு தோன் றவொரு கோடி 
வெள்ளங்காலந்திரிந்துவிட்டோமே -உள்ளபடி 
ஆமூர் முதலியமரர்கோனிங்கிருக்கப் 
போமூரறியாமற்போய் . 
கம்மாளனங்கிக்கணக்கனெனவேதுதித்தார் 
செம்மான் சதுரைத்திருவாசை - அம்மாகேள் 


125 


126 


127 


128 


28 

காளமேகப்புலவர் பாடிய 
வாணியனும் பொன்னேரிவாழும்வெள்ளாளனுமே 
சேணியனுமன்றேதெரிந்து . 

129 
கம்மாளன் - கபாலத்தையுடையவன் . அங்கிக்கணக்கன் - அழற் 
கண்ணையுடைய நக்கன் . செம்மான் - சக்கிலி , சிவந்தமானையுடையவன் . 
வாணியன் - பிரமன் . பொன்னேரி - அழகையுடைய இலக்குமி . வெள் 
ளாளன் - பாற்கடலையுடையான் . சேணியன் - இந்திரன் . 

பாரளக்குந்தூது செல்லும்பையரவின் மேனடிக்கும் 
சீரகலிசாபத்தைத் தீர்க்குமே ஊாருகில் 
சண்டச்சகடுதைக்குந்தையலாய்கார் நீல 
கண்டத்தாரூரான் கழல் . 

130 
காலாற்படியளக்குங்கண்ணிடந்து பூசிக்கும் 
சேலாங்கமடமாஞ்சிங்கமாம் - பாலாகும் 
ஆழியப்பிலே துயிலுமைவர்க்குத்து தாகும் 
வீழியப்பரேறும்விடை . 

131 

( கமடம் - ஆமை ) 
கடம்பவனச்சொக்கருக்குக்கண்ணன்றான் வேறோ 
இடம் பெரியகண்ணொன்றையீந்தான் - உடம்பதனிற் 
செம்பா தியானான் சுமக்கவெருதானான் 
அம்பானான்றேவியுமானான் . 

132 
கன்னபுரமாலேகடவுளிலு நீயதிகம் 
உன்னிலுமேயான திகமொன்றுகேள் - முன்னமே 
உன்பிறப்போபத்தரமுயர்சிவனுக்கொன்றுமில்லை 
என் பிறப்பெண்ணத்தொலையாதே . 

133 
ஆனைகுதிரை தருமன்னை தனைக்கொன்றகறி 
சேனை மன்னரைக்காய் துன் றீயவரை- பூநெயுடன் 
கூட்டியமுதிட்டான் குருக்களமராபதியான் 
வீட்டிலுண்டுவந்தேன் விருந்து . 

134 
அன்னவயல் சூழ்ந்திருக்குமாரூசானெஞ்சத்தில் 
இன்னம்வயிரமிருப்பதா- முன்னமொரு 
தொண்டன் மகனைக்கொன் றுஞ்சோழன் மகனைக்கொன்றுஞ் 
சண்டன் மகனைக்கொன் றுந்தான் . 

135 
வாலி மடிந்ததுவும் வல்லாக்கர்பட்டதுவுங் 
கோலமுடிமன்னர் குறைந்ததுவுஞ் சால 


தனிப்பாடற்றிரட்டு 


29 


மதியுடைய நூற்றொருவர்மாண்டதுவுமையோ 
சதவிகரத்தால்வந்த தாழ்வு . 

136 
கோளரிக்குமூர்கோள்காவுகற்றவூர் 
காளைகளாய் நின்று கதறுமூர் - நாளையே 
விண்மாரியற்று வெளுத்துமிகக்கறுத்து 
மண்மாரிபெய்கவிந்தவான் . 

137 
கம்பத்தானைக்கடையிற்கட்டினான் கால்சாய 
அம்பைத்தாவித்தான் காலானதே - வம்பு செறி 
பூவைகாள்கிள்ளைகாள் பூங்குயில்காளன்றில்காள் 
பாவையாளாண்டபதி . 

138 
கம்பத்தான் - இராவணன் . கடையிற்கட்டினான் - வாலி . அம் 
பைத் தாவித்தான் கால் - அரிதாள் . 

சாரங்கபாணியஞ்சக்கரத்தர்கஞ்சனை முன் 
ஓரங்கங்கொய்தவுகிர்வாளர்- பாரெங்கும் 
ஏத்திடுமையாகரினி தாயிவரும்மைக் 
காத்திடுவரெப்போ துங்காண் . 

139 
சாரங்கம் - மான் - வில் . கஞ்சன் - பிரமன் - கம்சன் . உமைபாகர் 
சிவன் . மையாகர்-மால் . 

கட்டளைக்கலித்துறை 
விண்ணீரும் வற்றிப்புவிநீரும்வற்றி விரும்புமழைத் 
தண்ணீரும்வற்றிப்புலவோர் தவிக்கின்றகாலத்திலே 
உண்ணீருண்ணீரென்றுபசாரஞ்சொல்லியுபசரித்துத் 
தண்ணீருஞ்சோறுந்தருவான் திருப்பனந்தாட்பட்டனே . 140 
விள்ளப்பு துமையொன் றுண்டாலவாயினின் மேவுதென்னன் 
பிள்ளைக்கொருகுலைமூன்றேகுரும்பை பிடித்ததிலே 
கொள்ளிக்கணன்றிட்டியாலோர் குரும்பைகுறைந்தமிர்தம் 
உள்ளிற் பொதிந்தவிரண்டிளநீர்க்கச்சுறைந்தனவே . 

141 
ஆட்டுக்கிசைந்தவாரம்பலவாணரவர்க்கெதிரே 
நீட்டிற்றுமால்வடபாலினிற்காலென நீநினையேல் 
சூட்டுற்றமுப்புரஞ்செற்றவர் தம்மைச்சுமந்தலுத்த 
மாட்டுக்கென்னோவிடங்கானீட்டல் சொல்லவழக்கில்லையே . 142 
பாரூரறியப்பலிக்குழன் றீர்பற்றிப்பார்க்குமிடத் 
தோரூருமில்லையிருக்கவென்றாலுமுள்ளூருமொற்றி 


30 


காளமேகப்புலவர் பாடிய 


பேரூரறியத்தியாகரென்றே பெரும் பேரும்பெற்றீர் 
ஆரூரிலேயிருப்பீரினிப்போய்விடுமம்பலத்தே. 

143 
வாணியன் பாடிடவண்ணான் சுமக்கவடுகன் செட்டி 
சேணியன் போற்றக்கடற்பள்ளிமுன்றொழத்தீங்கரும்பைக் 
கோணியன்வாழ்த்தக்கருமான்றுகிறனைக்கொண்டணிந்த 
வேணியனானவன் றட்டான் புறப்பட்டவேடிக்கையே . 

144 
வாணியன் - பிரமன் . வண்ணான் - நந்தி . வடுகன் - வைரவன் . 
செட்டி - முருகன் . சேணியன் - இந்திரன் . கடற்பள்ளி - மாயன் . கரும் 
பைக்கோணியன் - மதன் . கருமான் றுகில் - யானைத்தோல் . தட்டான் - 
காண்டற்கரிய பரமசிவன் . 


145 


146 


கழியும்பிழைபொருட்டள்ளி நன்னூலங்கடலினுண்டு 
வழியும் பொதியவரையினிற்கால் கொண்டுவன் கவிதை 
மொழியும்புலவர்மனத்தேயிடித்து முழங்கிமின்னிப் 
பொழியும்படிக்குக்கவிகாளமேகம் புறப்பட்டதே. 
வில்லாலடிக்கச்செருப்பாலுதைக்கவெகுண்டொருவன் 
கல்லாலெறியப்பிரம்பாலடிக்கவிக்காசினியில் 
அல்லார்பொழிற்றில்லையம்பலவாணற்கோரன்னை பிதா 
இல்லாததாழ்வல்லவோவிங்கனேயெளிதானதுவே. 
பாங்குபெறுந்திருவைந்நூற்றிரட்டிப்பணவிடையில் 
தூங்குமதிலொருமாவேற்றமுண்டுசுரர்முனிவர் 
ஆங்கவர் செப்பிற்கடங்கா துலகமனைத்தும் பெறும் 
ஒங்குமரங்கத்திருப்பெட்டகத்துளொருமணியே. 
சத்தா தியைந்தையுந்தாங்கா ததெய்வந்தனிமறையும் 
கத்தாவெனுந்தெய்வமம்பலத்தேகண்டுங்கண் களிரு 
பத்தானவன்மைந்தன் பொய்த்தேவியைக்கொல்லப்பார்த்தழுத 
பித்தானவன் றனையோதெய்வமாகப்பிதற்றுவதே. 
திரண்டிமையோர்தொழுந்தென்னரங்கேசர் முன் செங்கைகளா 
றிரண்டுடையோனுமெதிர்சென்றதாலெதிர்ந்தார் தமைக்கண் 
டாண்டெழுமைவர்க்குத்தேரூர்பவன்கொளணைவெருண்டு 
புரண்டொருபுற்றைக்கடந்தொருபுற்றிற்புகுந்ததுவே . 
மாக்கைக்கிரங்குக்குருகும் வளர்சக்ரவாகப்புள்ளும் 
தாக்கச்சரபங்குழைந்ததெவ்வாறுசகதலத்தை 


147 


148 


149 


தனிப்பாடற்றிரட்டு 


31 


ஆக்கிப்பெருக்கித்திருவறச்சாலையிலன்னமிட்டுக் 
காக்கைக்கொரு கொக்கின் கீழேயிருக்குங்கருங்குயிலே . 

150 
தென்னொக்குஞ்சோலைக்கமலப்பிரான் செஞ்சடாடவிதான் 
என்னோக்குமென்னிலெரியொக்குமந்தவெரியிலிட்ட 
பொன்னொக்குங்கொன்றைகரியொக்கும் வண்டுநற்பொற்பணிசெய் 
மின்னோக்குங்கங்கைகிழக்கொல்லனோக்குமவ் வெண்பிறையே . 151 
கரியொன்று பொன்மிகும்பையேறக்கற்றவர்சூழ்ந்து தொழ 
எரியொன்று செல்வன் றுலாத்தினிலேறவிருண்டமஞ்சு 
சொரிகின் றநாகமின்சோற்றினிலேறித்தொடர்ந்துவர 
நரியொன்று சொந்தக்கனலேறிவந்தது நங்களத்தே. 

152 
கரி - கணபதி . பொன்பை - சாளி . பொன் மிகும்பை - பெருச் 
சாளி . எரி ஒன்று செல்வன் - முருகன் . துலாம் - துலாஸ்நானகட்டம் . 
மாயூரமா தலால் - மாயூரமென்பது 

மென்பது - மயில் . நாகமின் - உமை . சோறு - 
அன்னப்பட்சி . நரி - சம்பு . சொந்தக்கனல் - நந்தி . 
இருந்தாரைக்கேள்வனையோங்குமராவையெழுபுனலைத் 
திருந்தாரைவன்னியை முன்முடித்தோன் செய்யவேளைப்பண்டு 
தருந்தாதை நாயகன் சுந்தரன் தூ தன் சமரிலன்று 
பொருந்தார்புரத்திட்ட தீப்போன் மதியம்புறப்பட்டதே . 

153 
தாரை கேள்வன் - சந்திரன் - வாலி . திருந்தார் - ஆத்திமாலை - பகை 
வர் . வன்னி- பத்திரம் - ஓராக்கன் . முடித்தல்- தரித்தல் - கொல்லல் . 
வேள் - முருகன் - மன்மதன் . சுந்தரன் தூதன் - சுந்தரற்குத்து தன் - சு 
தரனாகிய இராமனுக்குத்து தன் . 
ஆராயுமுத்தமிழாற்றூரிற்சோமியழகுகண்டு 
நாராயணனெடுமாலாகினான் மற்றைநான் முகனும் 
ஓராயிரமடலூர்ந்தான் வின் மாரனுருவழிந்தான் 
பேரானவானவர்கோனுங்கண்ணாயிரம் பெற்றனனே . 

154 

( ஓராயிரமடல் - தாமரைமலர் ) 
பறவாததும்பிகருகா தவெங்கரிபண்புரண்டே 
இருகாத தந்தியுருகா தமா தங்கமிந்து நுதல் 
நிறவாதசிந்தூரம் பூசாக்களபநெடுஞ்சுனையிற் 
பிறவா தவாம்பல்வலஞ்சுழிக்கேவரப்பெற்றனனே . 

155 
கம்பமதகட களிற்றான் றில்லைவாழும் 
கணபதி தன்பெருவயிற்றைக்கண்டுவாடி 


32 


ஒளவையார் பாடிய 


உம்பரெலாம் விழித்திருந்தாரயில்வேற்செங்கை 

உடையவறு முகவனுங்கண்ணீராறானான் 
பப்புசுடர்க்கண்ணனுமோநஞ்சுண்டா 
பான்மால் 

பயமடைந்தானுமையுமுடல்பாதியானாள் 
அம்புவியைப்படைத்திடுவ தவமதேயென் 
றயனுமன்னமிறங்கா மலலைகின்றானே 

156 
பாளை மணங்கமழுகின் றகயிற்றாற்றுப்பெருமாளே பழிகாராகேள் 
வேளையென்றாலிவ்வேளை பதினாறு நாழிகைக்குமேலாயிற்றென் 
தோளை முறித்ததுமன்றி நம்பியானையுங்கூடச்சுமக்கச்செய்தாய் 
நாளையினியார்சுமப்பாரென்னாளுமுன் கோயினாசந்தானே . 157 
வீமனெனவலிமிகுந்த திருமலைராயன் கீர்த்திவெள்ளம் பொங்கத் 
தாமரையினயனோடிச்சத்தியலோகம்புகுந்தான் சங்கபாணி ( லேறிச் 
பூமிதொட்டுவான மட்டும் வளர்ந்து நின்றான் சிவன் கயிலைப் பொருப்பி 
சோமனையுந்தலைக்கணிந்துவடவரைத்தண்டாலாழஞ்சோதித்தானே . 

அதிமதுரகவிராயர் 
மூச்சுவிடு முன்னே முந்நூ று நானூறும் 
ஆச்சுதென்றாலாயிரம்பாட்டாகாதா - பேச்சென்ன 
வெள்ளக்கவிகாளமேகமேநின்னுடைய 
கள்ளக்கவிக்கடையைக்கட்டு . 

159 


தெய்வப்புலமை 
ஒளவையார் 


அவ்வவ்வமயங்களிற் கூறிய 


தனிப்பாடற்றிரட்டு 


மதுரமொழிநல்லுமையாள் புதல்வன் மலர்ப்பதத்தை 
முதிரநினையவல்லார்க்கரிதோமுகில்போன் முழங்கி 
அதிரவருகின்றயானையுந்தேருமதன்பின் சென்ற 
குதிரையுங்காதங்கிழவியுங்கா தங்குலமன்னனே . 


1 


தனிப்பாடற்றிரட்டு 


33 


2 


விரகரிருவர் புகழ்ந்திடவேவேண்டும் 
விரனிறைய மோதிரங்கள் வேண்டும் - அரையதனிற் 
பஞ்சேனும்பட்டேனும் வேண்டுமவர்கவிதை 
நஞ்சேனும் வேம்பேனுநன்று . 
வான் குருவியின் கூடுவல்லாக்குத்தொல்கறையான் 
தேன்சிலம்பியாவர்க்குஞ்செய்யரிதால் - யாம் பெரிதும் 
வல்லோமேயென்றுவலிமை சொலவேண்டா 
டாங்காண் 
எல்லார்க்குமொவ்வொன்றெளிது . 


3 


4 


5 


6 


இவ்வளவுகண்ணுடையாளிவ்வளவுசிற்றிடையாள் 
இவ்வளவு போன்றவிளமுலையாள் - இவ்வளவா 
நைந்தவுடலாணலமேவுமன்மதன்றன் 
ஐந்துகணையால் வாடினாள் . 
ஐயமிடுகின் றநெறியைக்கைப்பிடிமின் 
இவ்வளவேனுமன்னமிட்டுண்மின் - தெய்வம் 
ஒருவனேயென்றுமுணரவல்லீரேல் 
அருவினை களைந்து மறும் . 
அற்ற தலைபோகவறாத தலை நான்கினையும் 
பற்றித் திருகிப்பறியேனோ- வற்றும் 
பரமனையானுக்கிந்தமானைவகுத்திட்ட 
பிரமனையான் காணப்பெறின் . 
காணாமல்வேணதெல்லாங்கத்தலாங்கற்றோர் முன் 
கோணாமல் வாய் திறக்கக்கூடாதே - நாணாமற் 
பேச்சுப்பேச்சென்னும் பெரும்பூனைவந்தாக்கால் 
கீச்சுக்கீச்சென்னுங்கிளி. 
சித்திரமுங்கைப்பழக்கஞ்செந்தமிழுநாப்பழக்கம் 
வைத்ததொருகல்விமனப்பழக்கம் - நித்தம் 
நடையும் கடைப்பழக்க நட்புந்தயையுங் 
கொடையும் பிறவிக்குணம் . 
சுரதந்தனிலிளைத்ததோகைசுகிர்த 
விர தந்தனிலிளைத்தமேனி- நிரதம் 
கொடுத்திளைத்ததாதாகொடுஞ்சமரிற்பட்ட 
வடுத்துளைத்தகல்ல பிராமம் . 

5 


7 


8 


9 


34 


ஒளவையார் பாடிய 


10 


11 


12 


நம்பனடியவர்க்குநல்காத்திரவியங்கள் 
பாம்புக்காம் பேய்க்காம்பரத்தையர்க்காம் - வம்புக்காங் 
கொள்ளைக்காங்கள்ளுக்காங்கோவுக்காஞ்சாவுக்காங் 
கள்ளர்க்காந்தீக்காகுங்காண் . 
எட்டேகாலட்சணமேயேமனே றும்பரியே 
மட்டில் பெரியம்மைவாகனமே - முட்டமேற் 
கூரையில்லாவீடே குலராமன் றூதுவனே 
ஆரையடா சொன்னாயடா. 
வெய்தாய்கறுவிதாய் வேண்டளவுந்தின்பதாய் 
நெய்தானளாவிநிறம்பசந்த - பொய்யா 
அடகென்று சொல்லியமுதத்தையிட்டாள் 
கடகஞ்செறிந்தகையாள் . 

விருத்தம் 
இலக்கணக்கவிஞர் சொலின் பந்தேடுவர் 
மலக்குசொற்றேடுவர்வன்கணாளர்கள் 
நிலத்துறுங்கமலத்தை நீளும் வண்ட தீ 
தலைக்குறைகமலத்தைச்சாருந்தன்மைபோல். 
தண்ணீருங்காவிரியே தார்வேந்தன் சோழனே 
மண்ணாவதுஞ்சோழமண்டலமே - பெண்ணாவாள் 
அம்பொற்சிலம்பியாவிந்தத்தாளணியுஞ் 
செம்பொற்சிலம்பேசிலம்பு . 
கூரியவாளாற்குறைத் திட்டகூன்பலா 
ஒரிதழாய்க்கன்றயுயர்மரமாய்ச் சீரியதோர் 
வண்டுபோற்கொட்டையாய்வண்காயாய்த் தின்பழமாய்ப் 
பண்டுபோனிற்கப்பலா. 
கூழைப்பலாத்தழைக்கப்பாடக்குறமகளும் 
மூழக்குழக்குத்தினை தந்தாள்- சோழா கேள் 
உப்புக்கும்பாடிப்புளிக்குமொருகவிதை 
ஒப்பிக்குமென்றனுளம் . 
நிட்டூரமாகநிதிதேடுமன்னவனும் 
இட்ட தனைமெக்சாவிரப்போனும் - முட்டவே 
கூசிநிலை நில்லாக்குலக்கொடியுங்கூசிய 
வேசியுங்கெட்டுவிடும் . 


13 


14 


15 


16 


17 


தனிப்பாடற்றிரட்டு 


35 


18 


19 


காணக்கண் கூசுதேகையெடுக்க நாணுதே 
மாணொக்கவாய் திறக்கமாட்டாதே -வீணுக்கென் 
என்பெல்லாம்பற்ற எரிகின்றதையையோ 
அன்பில்லாளிட்டவமுது 
இருந்து முகந் திருத்தியீரொடுபேன்வாங்கி 
விருந்து வந்ததென்று விளம்ப - வருந்திமிக 
ஆடினாள் பாடினாளாடிப்பழமுறத்தால் 
சாடினாளோடினான்றான் . 
பத்தாவுக்கேற்றபதிவிரதையுண்டானால் 
எத்தாலுங்கூடியிருக்கலாம்-சற்றேனும் 
ஏறுமாறாகவிருப்பாளேயாமாயிற் 
கூறாமற்சந்நியாசங்கொள் . 
கானொந்தேனொந்தேன் கடுகி வழி நடந்தேன் 
யான் வந்த தூரமெளிதன்று - கூனல் 
கருந்தேனுக்கண்ணாந்தகாவிரிசூழ் நாடா 
இருந்தேனுக்கெங்கேயிடம் . 


20 


21 


பாரிபறித்தபறியும்பழையனூர்க் 
காரிகொடுத் தகளைக்கொட்டுஞ் சேரமான் 
வாராயெனவழைத்தவாய்மையுமிம்மூன்றும் 
நீலச்சிற்றாடைக்குநேர் . 


22 


23 


ஒருகொம்பிருசெவிமும்மதத்து நால்வாய்க் 
கரியுரிவைக்கங்காளன் காளாய் - பரிவுடனே 
கண்ணாலவோலைகடிதெழுதவாராயேல் 
தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து . 
சேரலர்கோன் சேரன் செழும்பூந்திருக்கோவல் 
ஊரளவுந்தான் வருகவுட்காதே - பாரிமகள் 
அங்கவையைக்கொள்ளவாசன் மனமிசைந்தான் 
சங்கவையையுங்கூடத்தான் . 
புகார்மன்னன் பொன்னிப்புனனாடன் சோழன் 
தகாதென்று தானங்கிருந்து - நகாதே 
கடிதின்வருகக்கடிக்கோவலூர்க்கு 
விடியப்பதினெட்டாநாள் . 


24 


25 


36 


ஒளவையார் பாடிய 


26 . 


வையைத் துறைவன் மதுராபுரித்தென்னன் 
செய்யத்தகாதென்று தேம்பாதே - தையலர்க்கு 
வேண்டுவன கொண்டுவிடிய வீரொன்பானாள் 
ஈண்டுவருகவிசைந்து . 
கருணையாலிந்தகடலுலகங்காக்கும் 
வருணனேமாமலையன் கோவல் -திருமணத்து 
முன்மாரிபெய்யுமுதுவாரியைமாற்றிப் 
பொன்மாரியாகப்பொழி . 


27 


முத்தெறியும்பெண்ணை முதிநீரது தவிர்த்துத் 
தத்தியநெற்பாறனைப்பெய்து - குத்திச் 
செருமலைதெய்வீகன்றிருக்கோவலூர்க்கு 
வருமளவுங்கொண்டோடிவா . 


28 


பொன்மாரிபெய்யுமூர் பூம்பருத்தியாடையாம் 
அங்காள்வயலரிசியாகுமூர்- எந்நாளும் 
தேங்குபுகழேப்படைத்தசேதிமா நாடதனில் 
ஓங்குந் திருக்கோவலூர். 


29 


சொல்லாமலே பெரியர் சொல்லிச்சிறியர் செய்வர் 
சொல்லியுஞ்செய்யார்கயவரே - நல்ல 
குலாமாலைவேற்கண்ணாய்கூறுவமை நாடிற் 
பலாமாவைப்பா திரியைப்பார் . 


30 


கலித்தாழிசை அல்லது அந்தத்தடி நீண்டிசையாமையின் 

ஐந்தடிக்கலித்துறை என்னலுமாம் 
திங்கட்குடையுடைச்சேரனுஞ்சோழனும்பாண்டியனும் 
மங்கைக்கறுகிடவந்து நின்றார் மணப்பந்தரிலே 
சங்கொக்கவெண்குருத்தீன்றுபச்சோலை சலசலத்து 
நுங்குக்குகண் முற்றியடிக்கண்கறுத்து நுனிசிவந்து 
பங்குக்கு மூன்றுபழந்தரவேண்டும்பனந்துண்டமே . 


31 


ஆயன்பாதியிலரன்பதிவந்துற்றளகம் 
மாயனூ துங்கருவியானாலும் - தூயமணிக் 
குன்றுபோல்வீறு குவிமுலையாடன் னுடனீ 
இன்றுபோலென்றுமிரு. 


32 


37 


33 


34 


35 


தனிப்பாடற்றிரட்டு 
சிரப்பான்மணிமவுலிச்சேரமான் றன்னைச் 
சுரப்பாடியான் கேட்கப்பொன்னாடொன் - றீந்தான் 
இரப்பவரென் பெறினுங்கொள்வர் கொடுப்பவர் 
தாமறிவார் தன் கொடையின் சீர் . 
நூற்றுப்பத்தாயிரம் பொன்பெறினு நூற்சீலை 
நாற்றிங்கணாளுக்குணைந்துவிடும் - மாற்றலரைப் 
பொன் றப்பொருதடக்கைப்போர் வேலகளங்கா 
என்றுங்கிழியாதென்பாட்டு . 
வரகரிசிச்சோறும்வழுதுணங்காய்வாட்டும் 
முரமுரெனவேபுளித்தமோரும் - திறமுடனே 
புல்வேளூர்ப் பூதன் புகழ்ந்து பரிந்திட்டசோ 
றெல்லாவுலகும் பெறும் . 
ஏசியிடலினிடாமையேநன்றெதிரிற் 
பேசுமனையாளிற்பேய் நன்று - நேசமிலா 
வங்கணத்தினன் றுவலியபகைவாழ்வில்லாச் 
சங்கடத்திற்சாவதோன்று . 
கரியாய்ப்பரியாகிக்காரெருமை தானாய் 
எருதாய்முழப்புடவையாகித்- திரி திரியாய்த் 
தேரைக்கால் பெற்றுமிகத்தேய்ந்து காலோய்ந்ததே 
கோரைக்காலாழ்வான் கொடை . 
பாடல்பெறானேபலர்மெச்சவாழானே 
நாடறிய நன்மணங்கணாடானே -சேடன் 
இவன்வாழும்வாழ்க்கையிருங்கடல்சூழ்பாரிற் 
கவிழ்ந்தென் மலர்ந்தென்ன காண் . 
காலையிலொன்றாவர்கடும்பகலிலொன்றாவர் 
மாலையிலொன் றவர்மனிதரெலாஞ் சாலவே 
முல்லானைப்போலமுகமுமகமும்மலர்ந்த 
நல்லானைக்கண்டறியோநாம் . 
கற்றது கைம்மண்ணளவுகல்லா துலகளவென் 
அற்றகலைமடந்தையோ துகிறாள் - மெத்த 
வெறும்பந்தயங்கூறவேண்டாம்புலவீர் 
எறும்புந்தன்கையாலெண்சாண் . 


36 


37 


38 


39 


40 


38 


ஒளவையார் பாடிய 


நூலெனிலோகோல்சாயு நுந்தமரேல்வெஞ்சமராங் 
கோலெனிலோவாங்கேகுடிசாயும் - நாலாவான் 
மந்திரியுமாவான்வழிக்குத் துணையாவான் 
அந்தவரசேயரசு . 

41 
செம்மான்கரத்தனருள்சேயாநெடியோனை 
அம்மானெனப்பெற்றருள்வேலா - இம்மான் 
கரும்பிறைக்கும் வெண்பிறைக்குங்கண்ணம்பிறைக்கும் 
அரும்பிறைக்குங்கூந்தலணை . 

42 
மதியாதார் முற்றமதித்தொருகாற்சென்று மிதியாமைகோடி 
பெறும் , உண்ணீருண்ணீரென்றுபசரியார் தம்மனையி லுண்ணாமை 
கோடி பெறும் , கோடி கொடுத்துக் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடு 
தல் கோடி பெறும் , கோடானுகோடி கொடுப் பினுந்தன் னுடை நாக் 
கோடாமைகோடி பெறும் . 

43 
வா தக்கோனாளையென்றான்வையைக் கோன்பின்னையென்றான் 
ஏதக்கோன்யாதேனுமில்லையென்றான் - ஓதக்கேள் 
வா தக்கோன் சொல்லதிலும்வையைக்கோன் சொல்லதிலும் 
ஏதக்கோன் சொல்லேயினிது . 

44 
சுற்றுக்கருங்குளவிசூரைத்தூறாரியப்பேய் 
எற்றுஞ்சுடுகாடிடிகரையின் - புற்றில் 
வளர்ந்தமடற்பனைக்குள்வைத்ததேனொக்கும் 
தளர்ந்தோர்க்கொன் றீயார் தனம் . 

45 
ஆர்த்தசபை நூற்றொருவராயிரத்தொன்றாம்புலவர் 
வார்த்தைபதினாயிரத்தொருவர் - பூத்தமலர்த் 
தண்டாமரைத்திருவேதாதாகோடிக்கொருவர் 
உண்டாயினுண்டென்றறு . 

46 
தண்டாமலீவது தாளாண்மைதண்டி 
அடுத்தக்காலீவ துவண்மை - அடுத்தடுத்துப் 
பின் சென்றாலீவ துகாற்கூலிபின் சென்றும் 
ஈயானெச்சம்போலறு . 

47 
உள்ளவழக்கிருக்கவூரார்பொதுவிருக்கத் 
தள்ளிவழக்கதனைத்தான் பேசி - எள்ளளவும் 
கைக்கூலி தான் வாங்குங்காலறுவான் றன் கிளையும் 
எச்சமறுமென்றாலறு . 

48 


39 


49 


50 


தனிப்பாடற்றிரட்டு 
வழக்குடையானிற்பவலியானைக்கூடி 
வழக்கையழிவழக்குச்செய்தோன் வழக்கிழந்தோன் 
சுற்றமுந்தானுந்தொடர்ந்தழுதகண்ணீரால் 
எச்சமறுமென்றாலறு . 
வெண்பாவிருகாலிற்கல்லானை வெள்ளோலை 
கண்பார்க்கக்கையாலெழுதானைப் பெண்பாவி 
பெற்றாளேபெற்றாள் பிறர் நகைக்கப்பெற்றாளே 
எற்றோமற்றெற்றோமற்றெற்று . 
கருங்குளவிசூரைத்து றீச்சங்கனிபோல் 
வருந்தினர்க்கொன் றீயாதான்வாழ்க்கை - அரும்பகலே 
இச்சித்திருந்தபொருள் தாயத்தார்கொள்வாரே 
எற்றோமற்றெற்றோமற்றெற்று . 
வானமுள தான் மழையுள தான் மண்ணுலகிற் 
மானமுள தாற்றயையுள தால் - ஆனபொழு 
தெய்த்தோமிளைத்தோமென்றேமாந்திருப்போரை 
எற்றோமற்றெற்றோமற்றெற்று , 
எண்ணாயிரத்தாண்டு நீரிற்கிடந்தாலும் 
உண்ணீரம்பற்றாக்கிடையே போற்- பெண்ணாவாய் 
பொற்றொடிமாதர்புணர்முலைமேற்சாராரை 
எற்றோமற்றெற்றோமற்றெற்று . 
கருங்காலிக்கட்டைக்குநாணாக்கோடாலி 
இருங்க தலித்தண்டுக்குநாணும் - பெருங்கானிற் 
காரெருமை மேய்க்கின்றகாளைக்கு நான்றோற்ற 
தீரிரவுந்துஞ்சாதென்கண் . 


51 


52 


53 


54 


கொடியது 
கொடியது கேட்கி னெடியவெவ்வேலோய் 
கொடிது கொடிது வறுமை கொடிது 
அதனினுங்கொடிது இளமையில்வறுமை 
அதனினுங்கொடிது ஆற்றொணாக்கொடுநோய் 
அதனினுங்கொடிது அன்பிலாப்பெண்டிர் 
அதனினுங்கொடிது 
இன்புறவவர்கையிலுண்பது தானே . 


55 


40 


ஒளவையார் பாடிய 


இனியது 
இனியது கேட்கிற் றனிநெடுவேலோய் 
இனிது வினிது ஏகாந்தமினிது 
அதனினுமினிது ஆதியைத்தொழுதல் 
அதனினுமினிது அறிவினர்ச்சேர்தல் 
அதனினுமினிது அறிவுள்ளாரைக் 
கனவினு நனவினுங் காண்பது தானே . 


56 


பெரியது 


பெரியது கேட்கி னெரி தவழ்வேலோய் 
பெரிது பெரிது புவனம் பெரிது 
புவனமோ நான் முகன் படைப்பு 
நான்முகன் கரிய மாலுந்தி வந்தோன் 
கரியமாலோ வலைகடற்றுயின்றோன் 
அலைகடல்குறுமுனி கையிலடக்கம் 
குறுமுனியோகல சத்திற்பிறந்தோன் 
கலசமோ புவியிற்சிறுமண் 
புவியோவாவினுக் கொருதலைப்பாரம் 
அரவோவுமையவள் சிறுவிரன் மோதிரம் 
உமையோவிறைவர் பாகத்தொடுக்கம் 
இறைவரோதொண்ட ருள்ளத்தொடுக்கம் 
தொண்டர் தம்பெருமை சொல்லவும் பெரிதே . 


57 


அரியது 


அரியது கேட்கின் வரிவடிவேலோய் 
அரிதரிது மானிடராதலரிது 
மானிடராயினுங் கூன் குருடுசெவிடு 
பேடுநீங்கிப் பிறத்தலரிது 
பேடு நீங்கிப் பிறந்தகாலையும் 
ஞானமுங்கல்வியு நயத்தலரிது 
ஞானமுங்கல்வியு நயந்தகாலையும் 
தானமுந்தவமுந் தான் செயலரிது 
தானமுந்தவமுந் தான் செய்வராயின் 
வானவர் நாடு வழி திறந்திடுமே . 


58 


தனிப்பாடற்றிரட்டு 


41 


மாடில்லான் வாழ்வுமதியில்லான் வாணிபகன் 
னாடில்லான் செங்கோனடாத்துவதுங் - கூடுங் 
குருவில்லாவித்தைகுணமில்லாப்பெண்டு 
விருந்தில்லான்வீடுவிழல் . 


59 


நேசனைக்காணாவிடத்தினெஞ்சாரவேது தித்தல் 

சானையெவ்விடத்துமப்படியே வாச 
மனையாளைப்பஞ்சணையின்மைந்தர் தமைநெஞ்சில் 
வினையாளை வேலை முடிவில் . 


60 


61 


62 


63 


ஆலைப்பலாவாக்கலாமோவருஞ்சுணங்கன் 
வாலை நிமிர்க்கவசமாமோ- நீலநிறக் 
காக்கை தனைப்பேசுவிக்கலாமோகருணையிலா 
முர்க்கனைச்சீராக்கலாமோ. 
நிழலருமை வெய்யிலிலேநின்றறிமினீசன் 
கழலருமைவெவ்வினையிற்காண்மின் - பழகு தமிழ்ச் 
சொல்லருமை நாலிரண்டிற்சோமன் கொடையருமை 
புல்லரிடத்தேயறிமின் போய் . 
காசினியிற்பிள்ளைக்கவிக்கம்புலிபுலியாம் 
பேசுமுலாவிற்பெதும்பைபுலி - ஆசு 
வலவர்க்குவண்ணம்புலியாமற்றெல்லாப் 
புலவர்க்குவெண்பாபுலி . 
ஈதலறந்தீவினைவிட்டீட்டுபொருளெஞ்ஞான்றும் 
காதலிருவர் கருத்தொருமித்- தாதரவு 
பட்டதேயின்பம்பானை நினைந்திம்மூன்றும் 
விட்டதேபேரின்ப வீடு . 
தாயோடறுசுவைபோந்தந்தையொடு கல்விபோம் 
சேயோடு தான் பெற்ற செல்வம்போம்- ஆயவாழ் 
வற்றாருடன் போமுடன் பிறப்பாற்றோள் வலி போம் 
பொற்றாலியோடெவையும்போம் . 
போந்தவு தாரனுக்குப்பொன்றுரும்புசூரனுக்குச் 
சேர்ந்தமரணஞ்சிறு துரும்பு - ஆய்ந்த 
அறிவோற்கு நாரியருந்துரும்பாமில்லத் 
துறவிக்குவேந்தன் றுரும்பு . 

6 


64 


65 


66 


42 


ஒளவையார் பாடிய 


67 


மேற்பார்க்கமைந்தரும் மூவாவெருதும் விளங்குகங்கை 
நீர்ப்பாய்ச்சலுநன்னிலமுமுண்டாகியு நின்னிடத்திற் 
பாற்பாக்கியவதிங்காதிருந்தும்பலிக்குழன்றீர் 
ஏற்பார்க்கிடாமலன்றோபெருங்கோவிலிறையவனே . 

அகவல் 
மூவர் கோவையு மூவிளங்கோவையும் 
பாடியவென்றன் பனுவல்வாயால் 
என்னையும் பாடுக வென் றனை இயங்கனம் 
பாடுதுமியாங்களிறுபடு செங்களம் 
கண்ணிற்காணீர் வெளிறுபடு கல்யாழ் 
விருப்பமாய்க்கேளீர் 
இலவவாய்ச்சிய ரிளமுலைபுல்லீர் 
புலவர்வாய்ச்சொற் புலம்பலுக்கிரங்கிலீர் 
ஊடீருண்ணீர் கோடீர்கொள்ளீர் 
ஓவாக்கானத் துயர்மரம்போலத் 
தாவாக்கனியிற் றோன்றினீரே 
கல்வியுடையீர்கருங்கானகத்திடையே 
நெல்லியிலையு திர்ந்து நிற்பதெவன் - வல்லாய்கேள் 
வெல்லாவழக்கைவிலைவாங்கிவெல்விக்கும் 
வல்லாளன் சுற்றம் போன்மாண்டு . 
வண்டமிழைத்தேர்ந்தவழுதிகலியாணத் 
துண்டபெருக்கமுரைக்கக்கேள் - அண்டி 
நெருக்குண்டேன்றள்ளுண்டேனீள் பசியினாலே 
சுருக்குண்டேன் சோறுண்டிலேன் . 

ஆக செய்யுள் - 229 . 


68 


69 


70 


ஒளவையார் முதலிய 
எழுவரும் பாடியது 

ஒளவையார் 
இட்டமுடனென் றலையிலின்னபடியென்றெழுதி 
விட்ட சிவனுஞ்செத்துவிட்டானோ முட்டமுட்டப் 
பஞ்சமேயானாலும்பாரமவனுக்கன்னாய் 
நெஞ்சமேயஞ்சாதேநீ . 


1 


தனிப்பாடற்றிரட்டு 


43 


உப்பை 


P / 7 


அத்திமுதலெறும்பீ றானவுயிரத்தனைக்குஞ் 
சித்தமகிழ்ந்தளிக்குந்தேசிகன் - முற்றவே 
கற்பித்தான் போனானோகாக்கக்கடனிலையோ 
அற்பனோவன்னாயான் . 


2 


அதிகமான் 


கருப்பைக்குண் முட்டைக்குக்கல்லினுட்டேரைக்கும் 
விருப்புற்ற முதளிக்குமெய்யன் - உருப்பெற்றால் 
ஊட்டிவளர்க்கானோவோகெடுவாயன்னாய்கேள் 
வாட்டமுனக்கேன் மகிழ் . 


3 


உறுவை 


சண்டைப்பைக்குள்ளுயிர் தன்றாயருந்தத்தானருந்தும் 
அண்டத்துயிர்பிழைப்பதாச்சரியம் - மண்டி 
அலைகின்ற அன்னாயா னுடையவுண்மை 
நிலைகண்டு நீயறிந்து நில் . 


4 


கபிலர் 


கண்ணுழையாக்காட்டிற்கருங்கற்றவளைக்கும் 
உண்ணும்படியறிந்தேயூட்டுமவர் - நண்ணும் 
நமக்கும்படியளப்பார் நாரியோர்பாகர் 
தமக்குத்தொழிலென்ன தான் . 


5 


வள்ளியம்மை 


அன்னைவயிற்றிலருத்தி வளர்த்தவன்றான் 
இன்னும் வளர்க்கானோவென்றாயே -மின்னவாஞ் 
சூடும் பெருமான் சுடுகாட்டினின்றுவிளை 
யாடும் பெருமானவன் . 


6 


வேழமுடைத்துமலை நாடுமேதக்கச் 
சோழவள நாடு 

சோறுடைத்துப் பூழியர்கோன் 
தென்னாடு முத்துடைத்துத்தெண்ணீர்வயற்றொண்டை 
நன்னாடுசான்றோருடைத்து . 


7 


44 


திருவள்ளுவநாயனார் பாடிய 

தெய்வப்புலமைத் 
திருவள்ளுவ நாயனார் 

அவ்வவ்வமயங்களிற் கூறிய 
த னிப்பாடற்றிரட்டு 


8 


9 


10 


எவ்வுயிருங்காக்கவொருவீசனுண்டோவில்லையோ 
அவ்வுயிரில்யானொருவனல்லனோ - வவ்வி 
அருகுவது கொண்டிங்கலைவதேனன்னே 
வருகுவது தானே வரும் . 
பூவிலயனும்புரந்தரனும் பூவுலகைத் 
தாவியளந்தோனுந்தாமிருக்க - நாவில் 
இழைநக்கி ஏனெருடுமேழையறிவேனோ 
குழைநக்கும்பிஞ்ஞகன்றன் கூத்து . 
ஐயரென் றுரைத்தீர் நாயேற்கடுக்குமோவருளிலேனைப் 
பொய்யொடுகளவுமற்றுப்புலன்களையொடுக்கிக்கொண்டு 
உய்யவேபுலன்களைந்து முயர்பாவெளியுள்ளாக்கி 
வெய்யவன் மதியம்போலவிரவுவாரையராவர் . 
ஞானவானென்று சொன்னீர்நாதவிந்துவுங்கடந்து 
கானலைவரையுஞ்சுட்டுக்கடுவெளிபாமாநந்தந் 
தானெ னுமவையிரண்டுந்தவிர்ந்து தன்வசமுங்கெட்டு 
மோனமுங்கடந்தேயப்பான் முடிந்தவர்ஞானியாவார் . 
சாதியிலே தொண்ணூற்றொன்பானாஞ்சாதி 

சமயத்திற்பதின் மூன்றாஞ்சமயமாகும் 
நீதியிலேசிவனுடைய நீதியாகும் 

நிலைமையிலேவே தாந்தநிலைமையாகும் 
ஆதியிலேயெங்களூர்கருவூராகும் 

அந்தத்திற்போயடைவோம்பேரூர் தன்னிற் 
சோதியிலேபரஞ்சோதிக்கூட்டமாகுஞ் 

சொல்லுதற்குமெங்கள் குலஞ்சுக்கிலமதாமே . 
எந்தவூரென் றீரிருந்தவூர்நீர்கேளீர் 
அந்தவூர்ச்செய்தியறியீரோ- அந்தவூர் 


11 


12 


45 


தனிப்பாடற்றிரட்டு 
முப்பாழும்பாழாய்முடிவிலொருசூனியமாய் 
அப்பாலும்பாழென்றறி . 


13 


நில்லு நில்லென்று சொன்னீர்நேசபாசங்களைந்தும் 
புல்லறிவோடுவாங்காப்புலைகொலைகளவுமற்றுச் 
சொல்லுதற்கரியஞானச்சுழிமுனைமுடியின் மீதில் 
எல்லையுங்கடந்தேயப்பாலேகமானவர்கணிற்பார் . 


14 


இருமிருமென்று சொன்னீரேற்குமோவேழையேற்குத் 
தருபொருளுணர்ந்து சைவசமயமுமனைத்து நீங்கி 
மருடருவினையு நீங்கி மாசிலாவுண்மைஞானம் 
பொருந்தினரிருப்பர்பின்பு பொறாதவரிறப்பர் தாமே . 


15 


போமெனவுரைத் தீரென்னைப்பொறியொடு புலன்களைந்தும் 
ஆமெனும்விச்சையோடுமங்கனேமதித்துக்கொண்டே 
ஏமமுஞ்சாமமற்றேயிரவொடுபகலுமற்றுச் 
சோமனார்பதியைவிட்டுத் துறந்தவர் போவரன்றே . 


16 


அடிசிற்கினியாளேயன் புடையாளே 
படி சொற்றவறாதபாவாய் - அடிவருடிப் 
பின்றூங்கி முன்னெழுந்தபேதையே போதியோ 
என்றூங்குமென்கணிரா. 

ஆக செய்யுள் -246 . 


17 


மகா கவியாகிய 

கம்பர் 
அவ்வவ்வமயங்களிற் கூறிய 
தனிப்பாடற்றிரட்டு 


ல்கிழக்குத்தெற்குக்கரைபொருவெள்ளாறு 
குடதிசையிற் கோட்டைக்கரையாம் - வட திசையில் 
எணாட்டுப்பண்ணையிருபத்து நாற்காதஞ் 
சோணாட்டுக்கெல்லையெனச்சொல் . 


46 


கம்பர் பாடிய 


2 


வெள்ளாறது வடக்கா மேற்குப் பெருவழியாக 
தெள்ளார் புனற்கன்னிதெற்காகும்- உள்ளார 
ஆண்ட கடல்கிழக்காமைம்பத்தறுகாதம் 
பாண்டிநாட்டெல்லைப்பதி . 
வடக்குத் திசைபழனிவான் கீழ் தென்காசி 
குடக்குத்திசைகோழிக்கோடாம்- கடற்கரையின் 
ஓரமோதெற்காகுமுள்ளெண்பதின் காதம் 
சேரனாட்டெல்லையெனச்செப்பு . 
மேற்குப்பவளமலை வேங்கடநேர்வடக்காம் 
ஆர்க்கு முவரியணிகிழக்கு பார்க்குளுயர் 
தெற்குப்பினாகினி திகழிருபதின்காதம் 
நன்றொண்டை நாடெனவே நாட்டு . 


4 


ஆழியான் பள்ளியணையேயவன் கடைந்த 
ஆழிவரையின் மணித்தாம்பே- பூழியான் 
பூணேபுரமெரித்தபொற்சிலையிற் பூட்டுகின்ற 
நாணேயகலநட . 


5 


6 


7 


மங்கையொருபங்கர்மணிமார்பிலாரமே 
பொங்குங்கடல்கடைந்தபொற்கயிறே-திங்களையும் 
சீறிய தன் மேலூருந்தெய்வத்திருநாணே 
ஏறிய பண்பேயிறங்கு . 
பாரைச்சுமந்தபடவரவேபங்கயக்கண் 
வீரன் கிடந்துறங்குமெல்லணையே ஈரமதிச் 
செஞ்சடையான் பூணுந்திருவாபரணமே 
நஞ்சுடையாய் தூரநட . 
சிரம்பார்த்தானீசனயன் றேவிதனைப்பார்த்தான் 
கரம்பார்த்தான் செங்கமலக்கண்ணன்- உாஞ்சேர் 
மலைவெளுத்த திண்புயத்துவண்ணான் சீராமன் 
கலைவெளுத்தநேர்த்தி தனைக்கண்டு . 
ஆரார் தலைவணங்காராரார் தான்கையெடார் 
ஆரார் தான் சத்திரத்திலாறாதார் சீராருங் 
தென்புலியூர்மேவுஞ்சிவனருள் சேரம்பட்டத் 
தம்பிபுகான்வாசலிலே தான் . 


8 


9 


தனிப்பாடற்றிரட்டு 


47 


கொற்கையான் மாறன் குலசேகரப்பெருமான் 
பொற்கையானான கதைபோதாதோ- நற்கமல 
மன்றலேவாரி மணிவாசலையசைக்கத் 
தென்றலேயேன் வந்தாய் செப்பு . 


10 


11 


12 


13 


பேரரசர்தேவிமார்பெற்றம தலையர் தம் 
மார்பகலங்கண்டு மகிழ்வரே- போர்புரிய 
வல்லான களங்கன்வாணன் றிருநாமம் 
எல்லாமெழுதலாமென்று . 
உலைக்குரியபண்டமுவந்திரக்கச் சென்றால் 
கொலைக்குரியவேழக்கொடுத்தான் - தலைக்குரிய 
வாணர்கோனாறைமகதேவனுக்கிந்தப் 
பாணனோடென்னபகை. 
வாணன் பெயரெழுதாமார்புண்டோமாகதர்கோன் 
வாணன் புகழுரையாவாயுண்டோ -வாணன் 
கொடிதாங்கிநில்லா தகொம்புண்டோவுண்டோ 
அடிதாங்கிநில்லாவரசு . 
உமையவளுயுேமொருங்கொப்பேயொப்பே 
உமையவளுக்குண்டங்கோரூனம் -உமையவடன் 
பாகந்தோய்ந்தாண்டான் பலிக்குழன்றான் பாண்டியனின் 
ஆகந்தோய்ந்தாண்டான ரசு . 
மோட்டெருமைவாவிபுகமுட்டுவராற்கன்றென்று 
வீட்டளவும்பால் சொரியும்வெண்ணையே - நாட்டில் 
அடையாநெடுங்கதவுமஞ்சலென்ற சொல்லும் 
உடையான் சடையப்பனூர் . 
வெற்றிபுனை தாதகிக்கும் வேம்புக்கும் பெண்ணைக்கும் 
சுற்றும்பெருநிழலாய்த் தோன்றுமே - கற்றோர் 
திறந்தாங்குந்தாங்குஞ்செகமுழுதுந்தாங்கும் 
அறந்தாங்குந்தொண்டையரசு . 
கந்தமலர்ப்பிரமன்கன்னிமடவார்க்கெல்லாம் 
அந்தவிளநீரைமுலையாக்கினான் - சுந்தரஞ்சேர் 
தோற்றமிகுவல்லிக்குத்தோப்பைமுலையாக்கினான் 
ஏற்றமிதில்யார்தானியம்பு . 


14 


15 


16 


17 


48 . 


கம்பர் பாடிய 


இருந்தவளைப்போனவளையென்னையவளைப் 
பொருந்தவளைபறித்துப்போனான்-பெருந்தவளை 
பூத்தத்தத்தேன் சொரியும் பொன்னிவளநன்னாட்டின் 
மாத்தத் தன்வீதியினில்வந்து . 


18 


19 


20 


ஆழியானாழியயனெழுத்தாணியென்பார் 
கோழியான் குன்றெறியவேலென்பான் - பூழியான் 
அங்கைமழுவென்பானருள் பெரியமாவண்டூர்ச் 
சிங்கனுலைக்களத்திற்சென்று . 
குடகர்குணகடலென்பர்குடகுக் 
கிடகர்வடகடலென்பர் - வடகடலோர் 
தென் கடலென்பர் திருந்து தாரச்சுதநின் 
முன் கடநின்றார்க்குமுரசு . 
தினைவிளைத்தார்முற்றந்தினையுணங்குஞ்செந்நெல் 
தனைவிளைத்தார்முற்றமது தானாங் - கனையு 
முரசுணங்கச்சங்குணங்குமூரித்தேர் த்தானை 
அரசுணங்குமச்சு தன் முற்றம் . 
குறையுளாரெங்கிரார்கூர்வேலிராமன் 
விறையாறு திங்களிருந்தான் -முறைமையால் 
ஆலிக்குந்தார்மார்பாவச்சுதாவந்தாளில் 
வாலிக்கிளையான்கடை . 


21 


22 


23 


அரசனகளங்கனச்சு தன் முற்றத் 
தரசாவதரித்தவந்தாள்-முரசதிரக் 
கொட்டிவிடுமோசையினுங்கோவேந்தர்காற்றளையை 
வெட்டிவிடுமோசைமிகும் . 
தலையவிழ்நாண்மாலைத்தாயாரேயாவி 
களையினுமென்கண்டிறந்து காட்டேன் - வளைகொடுபோம் 
வன் கண்ணன் மாவிசயன்மால்யானை தன்னொடும்வந் 
தென்கண்புகுந்தானினி . 
பாண்டியனைப்பேர்மாற்றிப்பாணர்க்கரசளித்த 
வாண்டகையென் றுன்னையறியேனோ மூண்டெழுந்த 
கார்மாற்றுஞ்செங்கைக்கடகரிவாணாவுனது 
பேர்மாற்றுவதரிதோபேசு . 


24 


25 


49 


தனிப்பாடற்றிரட்டு 
வாட்டானைத்தென்னவர்கோன்மாகதற்குத்தோற்ற செய்தி 
கேட்டானத்தீங்குரலுங்கேட்டதற்பி - னாட்டம் 
பொருந்தாயிரவிழியான் பொன்முடியைச்சாய்த்தங் 
கிருந்தானிங்கென்னாகுமென்று . 


26 


பாணன்மதுரைப்பதியாளவைத்தபிரான் 
வாணர்புகழவருமேகம்ப - வாணன் 
கரும்போதகமேநின் கால்பணிவேன் மீண்டு 
வரும்போதகமேவரின் . 


27 


படுபருந்துஞ்சூர்ப்பேயும்பன் மிருகஞ்செந்நாய் 
கொடுகழுகுமித்தனையுங்கூடி வடிவுடைய 
கோமான்களப்பாளன் கொல்யானை போமாறு 
போமாறுபோமாறுபோம் . 


28 


என்சிவிகையென்கவிகையென்றுவசமென் கவசம் 
என்பரியீதென்கரியீதென்பரே- மன் கவன 
மாவேந்தன் வாணன் வரிசைபரிசுபெற்ற 
பாவேந்தரைவேந்தர் பார்த்து . 

29 
சேற்றுக்கமலவயற்றென்னாறைவாணனையான் 
சோற்றுக்கரிசி தரச்சொன்னக்கால் - வேற்றுக் 
களிக்குமாவைத் தந்தான் கற்றவர்க்குச் செம்பொன் 
அளிக்குமாறெவ்வாறவன் . 

30 
தேருளைப்புரவிவாரணத்தொகுதி திறைகொணர்ந்து வருமன்ன நின் 

தேசமேதுன து நாமமேதுபுகல் செங்கையாழ் தடவுபாணகேள் 
வாருமொத்த குடிநீருநாமுமகதேவனாறைநகர்காவலன் 

வாண பூபதி மகிழ்ந்தளிக்கவெகுவரிசைபெற்றுவருபுலவன் யான் 
நீருமிப்பரிசுபெற்று மீளவாலாகுமேகுமவன் முன்றில்வாய் 

நித்திலச்சிகரமாடமாளிகைநெருங்குகோபுரமருங்கெலாம் 
ஆருநிற்குமுயர்வேம்புநிற்கும் வளர்பனையுநிற்கும தனருகிலே 
அரசுநிற்குமயசைச்சுமந்தசிலவத்திநிற்குமடையாளமே . 31 
அலங்கலணிமார்பனாறையர்கோன்வாணன் 
விலங்குகொடுவருகவென்றான் - இலங்கிழையீர் 
சேரற்கோசோழற்கோதென்பாண்டி நாடாளும் 
வீரர்கோயார்க்கோவிலங்கு . 

32 
7 


50 


கம்பர் பாடிய 


பரப்போ தஞாலமொருதம்பியாளப்பனிமதியக் 
துரப்போனொருதம்பிபின்வரத்தானுந்துணைவியுடன் 
வரப்போனமைந்தற்குத்தாதைபொறா துயிர்மாய்ந்தனனெஞ் 
சுரப்போவெனக்கிங்கினியாருவமையுரைப்பதற்கே . 

33 
கண்டாயோபார்வேந்தா கானகத்துக்கள்ளியின் கீழ் 
வெண்டாழைபூத்து விளக்கெரியப் பெண்டாலி 
பூட்டுதற்குமுன்னமொருபுத்திரனைப் பெற்றெடுத்தாள் 
காட்டிற்கழுகோட்டுங்கை . 

34 
கன்னிக்கலசமுலையாடன் காமக்குரோதபஞ்சத்தில் 
என்னுக்கெழுதிக்கொடுத்தேனென் றியம்பக்கேளாயிகல்வேந்தே 
மின்னுக்கெழுதியிடைக்கெழுதிவேண்டும் பொருட்குமெழுதியருட் 
பொன்னுக்கெழுதிக்கொடுத்தேன்யான் பொய்யுமுரையேன் புகல்வேந்தே. 

பாண்டியன் பாடியது 
போற்றினும் போற்றுவர்பொருள் கொடாவிடில் 
தூற்றினுந்தூற்றுவர்சொன்ன சொற்களை 
மாற்றினுமாற்றுவர்வன் கணாளர்கள் 
கூற்றினும்பாவலர்கொடியராவரே . 

36 


37 


38 


மன்னவனுநியோவள நாடு முன்னதோ 
உன்னையறிந்தோ தமிழையோதினேன் - என்னை 
விரைந்தேற்றுக்கெள்ளாதவேந்துண்டோவுண்டோ 
குரங்கேற்றுக்கொள்ளா தகொம்பு . 
அன்றையிலும்வையமகன் றதோவல்லவென்று 
குன்றெடுத்து நீ திருத்திக்கொண்டாயோ - என்றும் 
அடைந்தாரைக்காக்குமகளங்கா துங்கா 
நடந்தாயே நாலாறடி . 
கா தமிருபத்து நான் கொழியக்காசினியை 
ஓதக்கடல்கொண்டொளித்ததோ - மேதினியிற் 
கொல்லி மலைத்தேன் சொரியுங்கொற்றவா நீமுனிந்தால் 
இல்லையோவெங்கட்கிடம் . 
நீரெலாஞ்சேற்று நாற்றநிலமெலாங்கல்லுமுள்ளும் 
ஊரெலாம்பட்டிதொட்டியுண்பதோகம்பஞ்சோறு 
பேரெலாம்பொம்மன் திம்மன் பெண்களோ நாயும்பேயும் 
காருலாங்கொங்குநாட்டைக்கனவிலுநினைக்கொணாதே . 


39 


40 


51 


தனிப்பாடற்றிரட்டு 
குமிண்டியும்பண்ணையுங்கூட முளைக்கின் றகொல்லைக்கம்பை 
நிமிண்டியுமூதியுந்தின்னவல்லோரிந்த நீணிலத்திற் 
றுமிண்டியங்காய் தன்னைமொட்டையம்பாலெய்யுஞ்சூரர்கண்டீர் 
நிமிண்டியிற்பள்ளிகளத்தனை பேர்களுநல்லவரே. 

செட்டி மக்கள் வாசல்வழிசெல்லோமே செக்காரப் 
பொட்டிமக்கள் வாசல்வழிப்போகோமே - முட்டி புகும் 
பார்ப்பாரகத்தையெட்டிப்பாரோமேயெந்நாளுங் 
காப்பாரேவேளாளர்காண் . 


41 


42 


43 


மேழிபிடிக்குங்கைவேல்வேந்தர்நோக்குங்கை 
ஆழி தரித்தேயருளுங்கை - சூழ்வினையை 
நீக்குங்கையென்று நிலைக்குக்கைநீடூழி 
காக்குங்கைகாராளர்கை . 
மற்கொண்ட திண்புயத்தான் மாநகர்விட்டிங்குவந்து 
சொற்கண்டபாவின் சுவையறிவா ரீங்கிலையே 
விற்கொண்டவாணு தலாள் வேலி தருங்கூலி 
நெற்கொண்டுபோமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே . 


44 


விருத்தம் 


45 


தேரையார் செவ்விள ருேண்ணாப்பழிசுமப்பர் 
நாரியார் தாமறிவார் நாமவரைநத்தாமை 
கோரைவாய்ப்பொன் சொரியுங்கொல்லிமலை நன்னாடா 

ஊரைவாய்மூடவுலைமூடி தானிலையே . 
மட்டுப்படாக்கொங்கைமானார்கலவிமயக்கத்திலே 
கட்டுப்பட்டாயென்னகாதல்பெற்றாய்மதன்கையம்பினாற் 
பட்டுப்பட்டாயினுந்தேறுவையேயென்று பார்த்திருந்தேன் 
வெட்டுப்பட்டாய்மகனே தலை நாளின்விதிப்படியே . 

வில்லம்பு சொல்லம்புமேதினியிலிரண்டுண்டு 
வில்லம்பிற்சொல்லம்பே மேலதிகம் - வில்லம்பு 
பட்ட தடாவென்மார்பிற்பாண்டியாரின் குலத்தைச் 
சுட்ட தடாவென்வாயிற்சொல் . 


46 


47 


கரைக்குவடக்கிருக்குங்காளிகாளம்மைக் 
கரைத்து வழிசாந்தைத்தொட்டப்பேய் உரைத்தும் 


52 


கம்பர் பாடிய 


48 


49 


50 


மறைக்கவறியாதவன் பேயின்கையைக் 
குறைக்குமாங்கூன் கத்திகொண்டு. 
காலப்புயனிகர்காராளர் தம்மைக்கடலுடுத்த 
தாலக்குலமங்கைபெற்றதனாற்சதாகாலமுமால் 
கோலத்திருமுகத்தாலே முகந்தனன் கூடலிலே 

சூலக்கரப்படையான் றலை மீது சுமந்தனனே . 
கல்லங்காடு தனில்விளையாக்கடுகநிலத்திற்றான் முளையா 
அல்லனிருந்தகருங்கூந்தலணங்குக்கணங்குபோலாவாள் 
செல்லன்றேவிமனை கடொறுந்தேடித்திரிந்துங்காணாத 
நெல்லஞ்சோறேகம்பஞ்சோற்றினை நீசுமந்து திரிவாயே .. 

கம்பர் கற்றுச்சொல்லி 
மாவுறங்கின புள்ளுறங்கினவண்டுறங்கின தண்டலைக் 
காவுறங்கினவெங்கண்மானிருகண்ணுறங்கிலளையகே 
கோவுறங்குகடைத்தலைக்குல தீபவள்ளை குதட்டிவாய் 
ஆவுறங்குபகாரசஞ்சலமஞ்சலென்னவடுக்குமே . 

அம்பிகாபதியும் கம்பரும் பாடியது 
இட்டடி நோவவெடுத்தடி கொப்பளிக்க 
வட்டில்சுமந்து மருங்கசையக் - கொட்டிக் 
கிழங்கோகிழங்கென்றுகூறுவாணாவில் 
வழங்கோசைவையம் பெறும் , 


கா 


51 


52 


53 


அம்பிகாபதி 
சற்றேபருத்த தனமேகுலுங்கத்தரளவடங் 
துற்றேயசையக்குழையூசலாடத்துவர்கொள் செவ்வாய் 
நற்றேனொழுகநடனசிங்காரநடையழகின் 
பொற்றோருக்கத்தலையலங்காரம்புறப்பட்டதே. 
வெங்கண்சிவந்து வெடிவான் முறுக்கி வெகுண்டெழுந்தென் 
அங்கம்பிளக்கவருங்களிறேயன்றிரணியனைப் 
பங்கம்படவுரங்கீண்டேயுதிரம்பருகுகள் 
சிங்கமிருக்குது காண்கெடுவாயென்றன் சிந்தையிலே . 
வீரமுண்டோமதன் கையம்பினால் வெந்து வீழுகைக்கு 
சோமுண்டோவஞ்சி நேர்பட்ட காலையினெஞ்சைவிடப் 


54 


தனிப்பாடற்றிரட்டு 

53 
பேரமுண்டோசொலவொண்ணாதகாமப்பெருநெருப்புக் 
கீரமுண்டோவையனேயென்ன பாவமினிச்சொல்வதே . 

55 
உருகியுடல்கருகியுள்ளீரல்பற்றி 
எரிவதவியாதென் செய்வேன் - வரியாவ 
நஞ்சிலே தோய்ந்தகளினவிழிப்பெண்பெருமாள் 
நெஞ்சிலேயிட்ட நெருப்பு . 

56 
வாணன் புகழ்க்கெல்லைவாழ்த்துவோர் நாவெல்லை 
வாணன் புகழ்க்கெல்லை மண்ணெல்லை- வாணன் 
படைக்கெல்லை திக்கெல்லைபைந்தமிழ்தேர்வாணன் 
கொடைக்கெல்லையேற்பவர் தங்கோள் . 

57 
நில்லா தபல்லும்பறிபட்ட கூந்தலுமீண்டகரிப் 
பொல்லாவழுக்குப்புடைவையுமாய் வெகுபூச்சியம் போய்ச் 
செல்லாப்பணத்துக்குத்தேட்டூணுமற்றுத் தியங்கியொன்றும் 
இல்லாதபாவிதனக்கார் துணை பொன்னிராட்டினமே. 

55 
வாசமலர்மடந்தை போல்வார் மருதவனத் 
தீசனடியாரெழுபதின்மர் - நேசத் 
திரவலர்மேனீட்டுவர்கையீண்டுலகையாளும் 
புரவலர்மேனீட்டுவர்பொற்றாள் . 

59 
டைக்காடர் பாடிய ஊசிமுறி 
ஆற்றங்கரையினருகிருக்குமாமரத்திற் 
காக்கையிருந்துககக கெனக் காக்கை தனை 
எய்யக்கோலில்லாமல் 0 0 0 என்றானே 
வையைக்கோனாரின் மகன் . 

60 
ஏகம்பவாணன் மனைவி 


சேனை தழையாக்கிச்செங்குருதிநீர்தேக்கி 
ஆனைமிதித்தவருஞ்சேற்றின் - மானபான் 
மாவேந்தர்வேந்தன் பறித்து நட்டானே கம்பன் 
மூவேந்தர் தங்கண் முடி . 

கம்பர்வீட்டு வெள்ளாட்டி 


61 


நெற்படிவிளை கழனிபுடைசூழ்நென்மலி வாழ்தச்சன் 
கற்படிபனை தோளான் பெயரோகங்கணகணகணவன் 


54 


கம்பர் பாடிய 


62 


63 


64 


65 


விற்படிவாணு தலாண்மனைவிமின்மினிமினிமினிமி 
சொற்படி வேலை செயும்மவளோதுந்துமி துரிதுரிதி . 
வட்டமதிபோலிருக்கும் வன்னிக்கொடி தாவுங் 
கொட்டுவார்கையினின்றுகூத்தாடும் - சுட்டால் 
அரகராவென்னுமேயம்பலசோமாசி 
ஒருநாள் விட்டேனீதுரை . 
தென்னனவாமீனவாசீவிலி மாறாமதுரை 
மன்னவாபாண்டிவரராமா -துன்னுஞ் 
சுரும்புக்குத்தாரளித்ததுய்ய தமிழ் நாடா 
கரும்புக்குவேம்பிலேகண் . 
மாப்பைந்தார்க்கல்லமுத்து வண்ணத்தார்க்கல்லவஞ்சி 
வேப்பந்தார்க்காசைகொண்டுவிட்டாளே - பூப்பைந்தார் 
சேர்ந்திருக்குநெல்வேலிச்சீவிலி மாற தமிழை 
ஆய்ந்திருக்கும் வீரமாறா 
வேம்பாகிலுமினிய சொல்லுக்கு நீபுனைந்த 
வேம்பாகிலுமுதவவேண்டாமோ - மீன்பாயும் 
வேலையிலே வேலைவைத்தமீனவாநின் புயத்து 
மாலையிலேமாலைவைத்தாண்மான் . 
இலகுபுகழாறையேகம்பவாணன் 
அலகைவரும் வருமென்றஞ்சி - உலகறிய 
வானவர்கோன் சென்னிமிசைவண்கைவளையெறிந்த 
மீனவர்கோன்கைவிடான் வேம்பு . 

பாண்டியன் மனைவி 
வேண்டிய போதின்பம் விளைக்குமடந்தையரைத் 
தீண்டியகையாலென்னைத் தீண்டாதே- பாண்டியா 
முல்லைக்கதிபாமுகம்பார்த்தகலநின்று 
சொல்லக்கடவதெல்லாஞ்சொல் . 
கலையான் முலைமூடிக்கண் வலைக்குள்ளாக்கும் 
விலைமாதர் தாம்வரவிட்டாரோ - விலைமாதர் 
கொங்கையிலே தோய்ந்தகுறை தீரத்துய்யசிவ 
கங்கையிலே நீராடிவா . 

ஆக செய்யுள் -315 . 


66 


67 


68 


69 


தனிப்பாடற்றிரட்டு 

55 
இலக்கணக்கவிகளாகிய 
ஒட்டக்கூத்தரும் , புகழேந்திப்புலவரும் 

அவ்வவ்வமயங்களிற் கூறிய 
தனிப்பாடற்றிரட்டு 


கலைவாணி நீயுலகிலிருப்பதுவுங்கல்வியுணர்கவிவல்லோரைத் 
தலையாகக்காப்பதுவுமவர் நாவில்வாழ்வதுஞ்சத்யமன்றோ 
சிலைவாணனாவிருந்தாயிரம்புயங்கடுணிந்து முயர்சீவனுற்றான் 
தலையாவிகொடுத்திடுஞ்செங்குந்தருயிர்பெற்றிட தேயை செய்வாயே . 


நிலை தந்தாருலகினுக்குமியாவருக்குமான மதைநிலைக்கத்தந்தார் 
கலை தந்தார்வணிகருக்குச்சீவனஞ்செய் திடவென்றேகையிற்றந்தார் 
விலை தந்தார் தமிழுனுக்குச் செங்குந்தரென்கவிக்கேவிலையாகத்தான் 
தலை தந்தாரெனக்கு மொட்டக்கூத்தனெனப்பெயரினையுந்தாந்தந்தாரே . 


பத்துக்கொண்டன திக்கும்பதறிப்போயுலையப் 

பைம்பொற்றாரகைசிந்தப்பகிரண்டத்திடை நீள் 
மத்துக்கொண்டுமதிக்குந்திரையாழிநெடுமால் 

வடிவாகிப்புவிகைக்கொண்டருண்மானாபரணா 
முத்துப்பந்தரினிற்குங்குருளைக்குஞ்சினவேன் 

முருகற்கும்பொதியைக்கோமுனிவர்க்குஞ்சடிலக் 
கொத்தற்கும்பதுமக்கொந்தயனுக்குமலதிக் 

கூழைத்தண்டமிழுக்கேன் கொடியுங்காளமுமே . 


3 


4 


இன்றல்லோகம்பனிறந்தநாளென் கவிதை 
இன்றல்லோராசசபைக்கேற்குநாள் - இன்றல்லோ 
பூமடந்தைவாழப்புவிமடந்தைவீற்றிருக்க 
நாமடந்தை நூல்வாங்குநாள் . 
இன்றல்லோகம்பனெழுந்தநாளென் கவிதை 
இன்றல்லோராசசபைக்கேறாநாள் - இன்றல்லோ 
பூமடந்தை வாழப்புவிமடந்தைவீற்றிருக்க 
நாமடந்தை நூல்பூட்டுநாள் . 


5 


56 ஒட்டக்கூத்தரும் , புகழேந்திப்புலவரும் பாடிய 


கட்டளைக்கலித்துறை 


மாங்குயிலால்வில்லி தன்னம்பினாற்கம்பவாரிதியால் 
ஓங்கிய பூமெல்லணையொன்றினானும்பரூர்மதியாற் 
றீங்குறுமோல்லெழில் குன்று மேகொம்பு சீர்கெடுமே 
காங்கேயனே சொல்லகளங்கனேகம்பைக்காவலனே . 


6 


கரண்டகண்டத்தொனிக்கஞ்சியமான் கருங்கங்குலிலே 
திரண்டவெள்ளத்திற்பிணமீது சென்றனள் சேர்ந்தவனை 
அரண்டவின்பங்கொடுமீளக்கராப்பற்றவங்கொலுசால் 
குரண்டகன்னத்திலுதைத்தனள்காணங்குலோத்துங்கனே . 


7 


கோரத்துக்கொப்போகனவட்டமம்மானை 

கூறுவதுங்காவிரிக்குவைகையோவம்மானை 
ஆருக்குவேம்பு நிகராகுமோவம்மானை 

ஆதித்தனுக்குங்காம்புலியோவம்மானை 
வீரர்க்குள் வீரனொரு மீனவனோவம்மானை 

வெற்றிப்புலிக்கொடிக்கு மீன் கொடியோவம்மானை 
ஊருக்குறந்தைநிகர் கொற்கையோவம்மானை 

ஒக்குமோசோணாட்டுக்குப்பாண்டி நாடம்மானை . 


8 


புகழேந்தி 
திருநெடுமாலவதாரஞ்சிறுபுலியோவம்மானை 

சிவன் முடியிலேறுவதுஞ்செங்கதிரோவம்மானை 
ஒருமுனிவனேரியிலோவுரை தெளிந்ததம்மானை 

ஒப்பரிய திருவிளையாட்டுறைந்தையிலோவம்மானை 
கரையெதிரேடேறிய து காவிரியோவம்மானை 

கடிப்பகைக்குத்தாதகியங்கண்ணியோவம்மானை 
பாவைபடிந்ததுஞ்சோழன்பதந்தனிலோ வம்மானை 
பாண்டியனார் பராக்கிரமம்பகரெளிதோவம்மானை . 

ஒட்டக்கூத்தரும் , சோழராஜனும் பாடியது 
ஆடுங்கடைமணி நாவசையாமலகிலமெங்கும் 
நீடுங்குடையைத் தரித்தபிரானிந்த நீணிலத்தில் 
பாடும் புலவர் புகழொட்டக்கூத்தன்பதாம்புயத்தைச் 
சூடுங்குலோத்துங்க சோழனென்றேயெனைச்சொல்லுவரே . 


9 


10 


57 


தனிப்பாடற்றிரட்டு 

ஒட்டக்கூத்தன் 
இன்னங்கலிங்கத்திகல்வேந்தருண்டென்றோ 
தென்னன் றமிழ்நாட்டைச்சீறியோ- சென்னி 
அகளங்காவுன் றனயிராவதத்தின் 
நிகளங்கால் விட்டநினைவு . 


11 


புகழேந்தி 
தென்னவன்றென்னர்பெருமான் றிறன்மதுரை 
மன்னவன் கோக்களிற்றின் வல்லிக்கும் - பொன்னிநா 
டாலிக்கும் வேந்தாமபயகுலமகளிர் 
தாலிக்குமொன்றே தளை . 


12 


13 


புகழேந்தி 
சத்தம்பயிலும்புலவோர்கதலித்தண்டோட்டம்புகும் 
பித்தனிவனென்பரென்னைக்கண்டாற்பெருத்துப்பணைத்துத் 
தத்தம்பிறகிடும்பார்வேந்தர் தங்கள் தடமகுட 
சத்தமபசத்தங்காண் கங்குல்யானைச்சயதுங்கனே . 

ஒட்டக்கூத்தன் 
மானிற்குமோவிந்தவாளரிவேங்கைமுன்வற்றிச்செத்த 
கானிற்குமோவிவ்வெரியுந்தணன் முன்கனைகடலின் 
மீனிற்குமோவிந்தவெங்கண் சுறாமுனம்வீசுபனி 
தாஎனிற்குமோவிக்கதிரவன்றோற்றத்திற்றார்மன்னனே . 


14 


15 


புகழேந்தி 
மானவனானந்தவாளரிவேங்கைமுன்வற்றிச்செத்த 
கானவனானவ்வெரியுந்தணன் முன் கனைகடலின் 
மீனவனானந்தவெங்கண்சுறாமுனம்வீசுப 

சுபனி 
தானவனானக்கதிரவன்றோற்றநற்றார்மன்னனே . 

ஒட்டக்கூத்தன் 
நானேயினியுனைவேண்டுவதில்லை களினமலர்த் 
தேனேகபாடந்திறந்திடுவாய் திறவாவிடிலோ 
வானே றனையவிரவிகுலாதிபன்வாயில்வந்தாற் 
றானே திறக்குநின்கையிதழாகிய தாமரையே . 

8 


16 


58 ஒட்டக்கூத்தரும் புகழேந்திப்புலவரும் பாடிய 


புகழேந்தி 
இழையொன் றிரண்டுவகிர்செய்த நுண்ணிடையேந்து வள்ளைக் 
குழையொன்றிரண்டுவிழியணங்கேகொண்டகோபந்தனி 
மழையொன்றிரண்டுகைமானாபரணனின் வாயில் வந்தாற் 
பிழையொன் றிரண்டுபொறாரோகுடியிற்பிறந்தவரே . 

17 
ஒட்டக்கூத்தன் 
வெள்ளத்தடங்காச்சினவாளை வேலிக்கமுகின் மீதேறித் 
துள்ளிமுகிலைக்கிழித்து மழைத்துளியோடிறங்குஞ்சோணாடா 
கள்ளக்குறும்பர் குலமறுத்தகண்டாவண்டர்கோபாலா 
பிள்ளைமதிகண்டெம்பேதைபெரியமதியுமிழந்தாளே . 

18 
ஔவையார் 
ஒட்டாவொருமதி கெட்டாய் 

புகழேந்தி 
பங்கப்பழனத்துழுமுழவர்பலவின் கனியைப்பறித்ததென்று 
சங்கிட்டெறியக்குரங்கிளநீர் தமைக்கொண்டெரியுந்தமிழ் நாடா 
கொங்கைக்கமராபதியளித்தகோவேராஜகுல திலகா 
வெங்கட்பிறைக்குங்கரும்பிறைக்கும் மெலிந்தபிறைக்கும் விழிவேலே. 

ஒட்டக்கூத்தன் 
புள்ளிருக்குந்தார்மார்பன் பூம்புகார்வாழ்களியேம் 
சுள்ளிருக்குங்கள்ளையுண்டுஞ்சோர்விலேம் -உள்ளபடி 
சொல்லவாவாலி துரோபதையை மூக்கரிந்த 
தல்லவாமாபாரதம் . ( வாலி - அரவக்கொடியுடைய துரியோதனன் ) 

என்று பெறுவேன்யானீசன் றிருமுடிமேல் 
சென்று விளையாடுகின்ற தீபமே- என்றும் 
செருப்புக்குத்தோல்வாங்குஞ்சென்னியகளங்கன் 
பொருப்புக்குத்தோலாப்புயம் . ( தோல் - யானை ) 

21 
வேளாளன் 


கோக்கண்டு மன்னர்குரைக - ற்புக்கிலர்கோகநகப் 
பூக்கண்டுகொட்டியும் பூவாதொழிந்திலபூதலமேழ் 
காக்கின் றமன்னகவியொட்டகூத்தநின் கட்டுரையாம் 
பாக்கண்டொளிப்பர்களோ தமிழ்ப்பாடிய பாவலரே . 


22 


தனிப்பாடற்றிரட்டு 


59 


கருமான் 


23 


செல்லன் புதல்வன்றிருவேங்கடவன் செகத்குருவாங் 
கொல்லன் கவியைக்குறை சொல்லுவோரைக்குறடுகொண்டு 
பல்லைப்பிடுங்கிப்பருந்தாட்டமாட்டிப்பகைவர் முன்னே 
அல்லும்பகலுமடிப்பேன் கவியிருப்பாணி கொண்டே . 

அம்பட்டன் 
விண்பட்ட கொக்குவல்லூறுகண்டென்னவிலவிலத்துப் 
புண்பட்டநெஞ்சொடுமிங்குகின்றாய்பொட்டையாய்புகலாய் 
கண்பொட்டையாயினுமம்பட்டனான் கவிவாணர்முன்னே 
பண்பட்ட செந்தமிழ் நீயுந் திடுக்கிடப்பாடுவனே . 


24 


குயவன் 
மோனை முத்தமிழ்மும்மதமும் பொழி 
யானை முன் வந்தெதிர்த்தவனாரடா 
கூனையுங்குடமுங்குண்டுசட்டியும் 
பானையும்வனையங்குசப்பையல்யான் . 


25 


தச்சன் 
சொன்னசந்தக்கவியாவருஞ்சொல்லுவர் சொற்சுவைசேர் 
இன்னசந்தக்கவியேதென்றபோதிலெதிர்த்தவரை 
வன்னசந்தங்கெடவாயைக்கிழித்திந்தவாய்ச்சியினாற் 
கன்னசந்தங்களினிற்கவியாப்பைக்கடாவுவனே . 


26 


தட்டான் 
திகிரிவட்டக்குடைச்செங்கோலபயன் செழுஞ்சிலம்பிற் 
பகுதியொட்டக்கூத்தபட்டனை நானப்பணைக்கவியின் 
மிகுதவொட்டத்தட்டிவிட்டகையோட்டிலுருக்கிக்குத்திப் 
புகுதவொட்டித்தட்டிமேலணுகாவண்ணம்போர்செய்வனே . 27 

ஒட்டக்கூத்தனும் புகழேந்தியும் 
வென்றிவளவன் விறல்வேந்தர் தம்பிரான் 
என்று முதுகுக்கிடான் கவசம் - துன்றும் 
வெறியார்தொடைகமழுமீனவர்கோன்கைவேல் 
எறியான் புறங்கொடுக்கினென்று . 


OL 


29 


60 கவி வீரராகவ முதலியார் பாடிய 

பழியும் புகழுமெவர்க்குமுண்டாமிந்தப்பாரிலுனக் 
கழியுஞ்சிலையுங்கய லுமென்றாலகளங்கதுங்கா 
மொழியும் பொழுதெங்கள் பெண் சக்ரவர்த்திமுகத்திரண்டு 
விழியும்புருவமுமாகியந்தோவுனை வெல்கின்றவே . 
திக்குளெட்டுக்கயந்துக்கமுற்று திடுக்கிட்டலற 
மைக்கடற்குட்சரந்தைக்கவிட்டோர்க்கிடமாமதுர 
இக்குமுற்றிக்கணுச்சற்று விட்டுத்தெறித்திட்டமுத்தைக் 
கொக்குமொக்கிவிக்கிக்கக்குமச்சோலைக்குறுங்குடியே . 

ஆக செய்யுள் - 345 . 


30 


கவி . வீரராகவ முதலியார் 


1 


தேன் பொழிந்தவாயான் றிருவேங்கடத்துடனே 
ஏன் பிறந்தான் கண்ணுக்கினியானே - வான்சிறந்த 
சீதேவியாருடனே செய்ய திருப்பாற்கடலில் 
மூதேவியேன் பிறந்தாள் முன் . 
இம்பர்வானெல்லையிராமனையேபாடி 

என் கொணர்ந்தாய்பாணா நீயென்றாள் பாணி 
வம்பதாங்களபமென்றேன் பூசுமென்றாள் 

மாதங்கமென்றேன் யாம்வாழ்ந்தேமென்றாள் 
பம்புசீர்வேழமென்றேன் றின் னுமென்றாள் 

பகடென்றேனுழுமென்றாள் பழனந்தன்னைக் 
கம்பமாவென்றேனற்களியாமென்றாள் 

கைம்மாவென்றேன் சும்மாகலங்கினாளே . 
இல்லெனுஞ்சொல்லறியா தசீகையில்வாழ் 

தானனைப்போயாழ்ப்பாணன்யான் 
பல்லைவிரித்திரந்தக்கால்வெண்சோறும் 

பழந்தூசும்பாலியாமற் 
கொல்லநினைந்தேதன து நால்வாயைப் 

பரிசென்று கொடுத்தான் பார்க்குள் 
தொல்லையென தொருவாய்க்கு கால்வாய்க்கு 

மிரையெங்கேதாப்புவேனே . 


2 


3 


தனிப்பாடற்றிரட்டு 


61 


4 


6 . 


முன்னாளிருவர்க்கும்யாக்கையொன்றாகமுயங்கினமால் 
பின்னாட்பிரியன் பிரியையென் றாயினம்பேசலுறும் 
இந்தாட்கொழுநன்மனைவியென்றாயினமின்னமுமோர் 
சின்னாளிலெப்படியோவைய நீயின்று செப்புகவே . 
வாழுமிலங்கைக் கோமானில்லைமானில்லை 
எழுமராமாமோவீங்கில்லை -ஆழி 
அலையடைத்தசெங்கையபிராமாவின்று 
சிலையெடுத்தவாறெமக்குச்செப்பு . 

5 
செஞ்சுடரின்மைந்தனையுந்தென்னிலங்கை வேந்தனையும் 
பஞ்சவரிற்பார்த்தனையும்பாராதே -விஞ்சு 
விரதமே பூண்டிந்தமேதினியையாண்ட 

பாதனையும் ராமனையும்பார் . 
வடவைக்கனலைப்பிழிந்து கொண்டு மற்றுமொருகால்வடித்தெடுத்து 

வாடைத் துருத்திவைத்து திமறுகக்காய்ச்சிக்குழம்பு செய்து 
புடவிக்கயவர் தமைப்பாடிப்பரிசுபெறாமற்றிரும்பிவரும் 

புலவர் மனம்போல் சுடுநெருப்பை புழுகென் றிறைத்தாற்பொறுப் 
அடவிக்கதலிப்பசுங்குருத்தைநச்சுக்குழலென் றஞ்சியஞ்சி ( பாளோ 

அஞ்சொற்கிளிகள்பஞ்சரம்விட்டகலாநிற்குமகளங்கா 
திடமுக்கடவாரணமுகைத்ததேவேதேவசிங்கமே 
திக்குவிசயஞ்செலுத்திவருசெங்கோனடாத்துமெங்கோனே . 7 
மாதரணிமென் முலை தோய்மாராசிதம்பரப்பூ 
மாதரணிராசர்மகிழ்மாவசன - மாதர் 
மறுகிடத்தேயம்பொன் மடவார்பழிக்கநெஞ்ச 
மறுகிடத்தேங்குந்துரைப்பெண்வா 

8 
சொல்லுமல்லும்பகலுஞ்சோறுங்கிடை கிடைக்குங் 
கல்லுமுருகக்கனிந்தரற்றும் புல்லியணை 
விண்கலக்குங்கீர்த்திவேள்சிதம்பரக்குமுணா 
பெண்கலக்கங்கொண்டு நின்றன் பேர் . 

9 
வந்தனந்தமென் பூமணந்தோய்ந்து பாயப்பா 
வந்தனம்விம்மிச்சோர்ந்தாள்வாகோடி வந்தனங்கல் 
அன்னமனங்கொள்ளாமலாள்சிதம்பரக்குமுணா 
அன்ன மனங்கொண்டுயவேயாங்கு . 

10 


62 கவி வீரராகவ முதலியார் பாடிய 

மாவாரிமுத்தவெண்பன் மாது மயலைத் தணிசோ 
மாவாரிமுத்தனித்தவை போகா- மாவுச் 
சிதம்பரவையா நீதிக்குளுயர் பூமா 
சிதம்பரவையா நீதிக்கு . 

11 
பங்கஜமேன்மேவிய சௌபாக்கியசுபமானளித்த 
அங்கஜவேள் வெங்கணையாலாவிநொந்த எங்களிட 
மாரஞ்சிதம்பரவுமாதினையாள் கோடி நமஸ்க் 
காரஞ்சிதம்பரயோகா . 

12 
இன்னங்கலைமகள் கைமீதிற்புத்தகமேந்தியந்தப் 
பொன்னம்பலந்தனிற்புக்கிருந்தாளென்னபுண்ணியமோ 
கன்னன்களந்தைக்கவி வீரராகவன் கச்சியிலே 
தன்னெஞ்சமேடெனக்கற்றானொருமுத்தமிழையுமே . 

13 
முன்னாட்டுத் தவமுனியுஞ்சேடனும்வான் மீகனுமுன் முன்னில்லாமற் 
றென்னாட்டுமலையிடத்தும்பாரிடத்தும்புற்றிடத்துஞ்சென்று சேர்க் 
இந்நாட்டுப்புலவருனக்கெதிரிலையேகவிவீரராகவா நீ 

( தார் 
பொன்னாட்டுப்புலவருடன் வாது செய்யப்போயினையோபுகலுவாயே . 
கோளரவேந்துலகிலிந்தப்பு துமையுண்டோவெனமொழிந்தகுமுணாகேளாய் 
ஆளரைவர் தமைத்தோய்ந்தகற்புடையபாஞ்சாலியணைந்தவீமன் 
வாளரிபோலருகிருக்கமலயவெற்பிலிருந்துவந்தமாமனாரைச் 
சாளரவாசலைத் திறந்துவரவழைத்து முலையாரத் தழுவினாளே . 15 
பணியாரந்தோசையிலக்கொங்கை தோய்ந்திடப்பார்ப்பர்பல்லி 
பணியாரந்தோசையிலாச்செந்துவாய்ப் பிறப்பார்களென்னோ 
பணியாரந்தோசைமுன்னோனுக்கிட்டேத்திப்பழனிச்செவ்வேள் 
பணியாரந்தோசைவராகாரன்னோர்க்கென்னபாவமிதே. 

16 
வீரஞ்சொரிகின்றபிள்ளாயுனக்குப்பெண்வேண்டுமென்றால் 
ஆருங்கொடாருங்களப்பன் கபாலியம்மான்றிருடன் 
ஊருஞ்செங்காடுகின் றன் முகம்யானையுனக்கிளையோன் 
பேருங்கடம்பனுன்றாய் நீலிநிற்கும்பெருவயிறே . 

17 
கட்டுச்சோற்றைப்பறிகொடுத்தபோது பாடியது 
சீராடையற்றவைரவன்வாகனஞ்சேரவந்து 
பாராருநான் முகன்வாகனந்தன்னை முன்பற்றிக்கௌவி 
நாராயணனுயிர்வாகனமாயிற்று நம்மை முகம் 
பாரான் மைவாகனன்வந்தேவயிற்றினிற்பற்றினனே . 

18 
மைவாகனன் -அக்கினிதேவன் .) 


தனிப்பாடற்றிரட்டு 

63 
பாண்டியன் மாலைகண்டாய்மகளே நினைப்பார்த்தவர்க்கு 
வேண்டியவின்பமிகவருமோவெண்ணையே திருடித் 
தாண்டிக்குதித்தநற்கோதண்டராமன் றடவரைமேல் 
ஆண்டியிருப்பிடந்தாதனிருப்பிடமானபின்னே . 

19 
சோனையுங்காத்து நல்லானையுங்காத்து துரோபதை தன் 
தானையுங்காத்தடைந்தானையுங்காத்துத்தடத்தகலி 
மானையுங்காத்தனுமானையுங்காத்து மடுவில் விழும் 
ஆனையுங்காத்தவனேயெனைக்காப்பதரிதல்லவே . 

20 
பொய்யருக்குப் பொய்யுரைத்தால் வெற்றியா மவருக்குப் பொய் 
யாகாத , மெய்யருக்குப் பொய்யுரைத்தாற் றேய்பிறை போற்றவங் 
குறையு மிடியுண்டாகும் , துய்ய தாய் தந்தையர்க்குப் பொய்யுறைத் 
தால் வறுமைபிணி தொலையாவென்றும் , உய்ய வருடேசிகற்குப் பொய் 
யுரைத்தா னரகமது வுண்மைதானே . 

21 


ஆக செய்யுள் -366 . 


பொற்களந்தை படிக்காசுத்தம்பிரான் 


அடகெடுவாய்பலதொழிலுமிருக்கக்கல்வி 

அதிகமென்றேகற்றுவிட்டோமறிவில்லாமல் 
திடமுளமோகனமாடக்கழைக்கூத்தாடச் 

செப்பிடுவித்தைகளாடத்தெரிந்தோமில்லைத் 
தடமுலைவேசையராகப்பிறந்தோமில்லைச் 

சனியான தமிழைவிட்டுத்தையலார் தம் 
இடமிருந்து தூது சென்றுபிழைத்தோமில்லை 

என்ன சென்மமெடுத்துலகிலிரக்கின்றோமே . 


1 


பெற்றாளொருபிள்ளையென்மனையாட்டியப்பிள்ளைக்குப்பால் 
பற்றாதுகஞ்சி குடிக்குந்தரமல்லபாலிரக்கச் 
சிற்றாளுமில்லையிவ்வெல்லா வருத்தமுந்தீரவொரு 
கற்றாதரவல்லையோவல்லைமாநகர்க்காளத்தியே . 


2 


64 


படிக்காசுத்தம்பிரான் பாடிய 
வழிமேல்விழிவைத்து வாடாமலென் மனையாளுமற்றோர் 
பழியாமற்பிள்ளையும் பாலென்றழாமற்பகீரெனுஞ்சொல் 
மொழியாமலென்னைவாவிட்டபாவிமுசித்துச்சதை 
கழியாமலாவளித்தாய்வல்லமா நகர்காளத்தியே . 


3 


4 


5 


6 


சீதக்காதிபேரில் 
ஓர்தட்டிலேபொன்னுமோர் தட்டிலே நெல்லுமொக்கவிற்குங் 
கார் தட்டியபஞ்சகாலத்திலே தங்கள் காரியப்பேர் 
ஆர் தட்டினுந்தட்டுவாராமலேயன்ன தானத்துக்கு 
மார் தட்டிய துரைமால் சீதக்காதிவரோதயனே . 
நேசித்துவந்தகவிராசர் தங்கட்குநித்தநித்தம் 
பூசிக்குநின்கைப்பொருளொன்றுமேமற்றபுல்லர்பொருள் 
வேசிக்குஞ்சந்து நடப்பார்க்கும் வேசிக்குவேலைசெய்யும் 
தாசிக்குமாகுங்கண்டாய் சீதக்காதிதயாநிதியே . 
ஈயா தபுல்லரிருந்தென்ன போயென்னவெட்டிமரம் 
காயா திருந்தென்னகாய்த்துப்பலனென்னகைபரப்பிப் 
போயாசகமென் றுரைப்போர்க்குச்செம்பொன் பிடி பிடியாய் 
ஓயாமலீபவன் வேள்சீதக்காதியொருவனுமே . 
காய்ந்து சிவந்தது சூரியகாந்திகலவியிலே 
தோய்ந்து சிவந்ததுமின்னார் நெடுங்கண் கடொல்பல நூல் 
ஆய்ந்துசிவந்தது பாவாணர்நெஞ்சமனுதினமும் 
ஈந்து சிவந்ததுமால் சீதக்கா தியிருகரமே . 
தேட்டாளன் காயற்றுரைசீதக்காதிசிறந்தவச்ர 
நாட்டான் புகழ்க்கம்பம் நாட்டிவைத்தான் றமிழ் நாவலரை 
ஓட்டாண்டியாக்கியவர்கடம்வாயிலொருபிடிமண் 
போட்டானவனுமொளித்தான் சமாதிக்குழி புகுந்தே . 
வேல்கொடுத்தாய் திருச்செந்தூரர்க்கம்மியின் மீது வைக்கக் 
கால்கொடுத்தாய்நின் மணவாளனுக்குக்கவுணியர்க்குப் 
பால் 

கொடுத்தாய்மதவேளுக்குமூவர்பயப்படச்செங் 
கோல் கொடுத்தாயன்னையேயெக்ைகேதுங்கொடுத்திலையே .. 
பொல்லா தமூர்க்கருக்கெத்தனை தான் புத்திபோதிக்கினும் 
நல்லார்க்குண்டான குணம் வருமோ நடுராத்திரியிற் 


7 


8 


9 


தனிப்பாடற்றிரட்டு 


65 


10 


11 


12 


13 


சல்லாப்புடவைகுளிர் தாங்குமோபெருஞ்சந்தையினிற் 
செல்லாப்பணஞ்செல்லுமோ தில்லைவாழுஞ்சிதம்பானே . 
மூவேந்தருமற்றுச்சங்கமும் போய்ப்பதின் மூன்றொடெட்டுக் 
கோவேந்தருமற்று மற்றொரு வேந்தன் கொடையுமற்றுப் 
பாவேந்தர்காற்றிலிலவம்பஞ்சாகப்பறக்கையிலே 
தேவேந்திரதாருவொத்தாய் ரகுநாதசெயதுங்கனே . 
முன்னநின்னன்னை முலையூட்டிமையிட்டு மூக்குச்சிந்திக் 
கன்னமுங்கிள்ளிய நாளல்லவேயென்னைக்காப்பதற்கே 
அன்னமுமஞ்ஞையும்போலிருபெண்கொண்ட வாண்பிள்ளை நீ 
இன்னமுஞ்சின்னவன்றானோசெந்தூரிலிருப்பவனே . 
முற்கரையப்பரையேறவிட்டாட்கொள் முதல்வருள்ளக் 
கற்கரைக்கும்படி போதித்திடுங்கருணைக்கடலைச் 
சிற்பரைக்குட்டியையெங்கெங்குந்தித்திக்குஞ்செங்கரும்பின் 
சர்க்கரைக்கட்டியைக்கண்டேன் செந்தூரெனுந்தானத்திலே. 
சின்னஞ்சிறுபிள்ளை செங்கோட்டுப்பிள்ளை சிவந்தபிள்ளை 
பொன்னன்மணிப்பிள்ளை பூலோகமெங்கும் புகழும்பிள்ளை 
சொன்னெஞ்சுழல்கின்ற சூரனை வென்ற சொக்கேசர்பிள்ளை 
வன்னக்கிளிப்பிள்ளை செந்திற்குறத்திக்குமாப்பிள்ளையே . 
நாட்டிற்சிறந்ததிருமலையாதுங்கங் கரிகா 
காட்டில்வனத்திற்றிரிந்துழலாமற்கலைத் தமிழ்தேர் 
பாட்டிற்சிறந்தபடிக்காசனென்றொருபைங்கிளியைக் 
கூட்டிலடைத்துவைத்தாயிரை தாவென்று கூப்பிடுதே. 
விண்ணுக்குமண்ணுக்கும் பேராய்விளங்குதேவேந்திரனென் னுங் 
கண்ணுக்கினிய துரைசீதக்காதிகமலநிகர் 
தண்ணுக்கிசைந்தவ தன சந்தரோதயசாமியிந்த 
மண்ணுக்குள்ளேயொளித்தான்புலவோர்முகம் வாடியதே. 
மறந்தாகிலுமரைக்காசுங்கொடாமடமாந்தர்மண்மேல் 
இறந்தாவதென்னவிருந்தாவதென்னவிறந்து விண்போய்ச் 
சிறந்தாளுங்காயற்றுரைசீதக்காதி திரும்பிவந்து 
பிறந்தாலொழியப்புலவோர் தமக்குப்பிழைப்பில்லையே . 
என்னனைக்கன்று முத்தனை குனிக்குமிறையனையனைக்குமேயன்று 
மன்னனைக்கன்றிப்பின்னனைக்கு தவாவன்புளாய்வருந்தி வாடுவனோ 

9 


14 


15 


16 


17 


66 


படிக்காசுத்தம்பிரான் பாடிய 


19 


முன்னனைக்கொன்று பின்னனைப்புரந்தமுதுபகையவன் பிதாவுறாமற் 
கன்னனைக்கொன்று விசயனைப்புரந்தகவுத் துவாகாயலா திபனே . 18 
கல்லடிக்குமுளியிரண்டுகா தடிக்குளடிப்பதெனக்கவிதை கேட்டுப் 
பல்லடிக்கக்கிடுகிடெனப்பறையடிக்குநெஞ்சர் தமைப்பாடுவேனோ 
வில்லடிக்கும் பிரம்படிக்குங்கல்லடிக்கும் விரும்பிநின் றமெய்யனீன்ற 
செல்லடிக்குந் தடவரையிற்சேறடிக்கவலையடிக்குஞ்செந்திலானே . 
குட்டுதற்கோபிள்ளைப்பாண்டியனிங்கில்லைக் 

குறும்பியளவாய்க்காதைக்குடைந்து தோண்டி 
எட்டினமட்டறுப்பதற்கோவில்லியில்லை 

இரண்டொன்றாய்முடிந்து தலையிறங்கப்போட்டு 
வெட்டுதற்கோகவியொட்டக் கூத்தனில்லை 

விளையாட்டாக்கவிதைதனைவிரைந்து பாடித் 
தெட்டுதற்கோவறிவில்லாத்துரைகளுண்டு 
தேசமெங்கும் புலவரெனத்திரியலாமே. 

சீதக்காதியின் பேரில் தாசிபாடியது 
தினங்கொடுக்குங்கொடையானே 

தென்காயற்பதியானேசீதக்காதி 
இனங்கொடுத்தவுடைமையல்ல 

தாய் கொடுத்தவுடைமையல்லவெளியாளாசை 
மனங்கொடுத்துமி தழ் 

கொடுத்துமபிமானந் 
தனைக் கொடுத்து மருவிரண்டு 
தனங்கொடுத்தவுடைமையெல்லாங்கள்ளர்கையிற் 
பறிகொடுத்துத் தவிக்கின்றேனே . 

21 
ஆக செய்யுள் - 387 . 


20 


சவ்வாதுப்புலவர் 


கிளையாளன் சேதுபதிரகு நாயகன் கிஞ்சுகவாய் 
இளையார்கலவியிடத்து நம்மீசரிடத்து மென்றும் 
வளையாதபொன் முடிசற்றேவளையுமகுடமன்னர் 
தளையாடியகையிற்காளாஞ்சியேந்துஞ்சமயத்துமே . 


1 


தனிப்பாடற்றிரட்டு 


67 


பானுகிரணம்பார்க்கும்பங்கேருகநிலவு 
தானும்வாப்பார்க்குஞ்சகோரங்கள் - வானமரும் 
மையைப்பார்க்கும் மயில்கண்மாவிசயானந்தரங்கன் 
கையைப்பார்க்கும் புலவோர்கண் . 

2 
பாலையிலாள் பின்னங்காற்பஞ்சுளியென்றேசுளிப்பாள் 
பாலையிலாள் பின்னென்படுவாளோ - சோலையிலே 
ஆடுமயிற்பிரம்பூரானந்தரங்கதுரை 
நாடு தனிலென்னிளமின்னாள் . (பஞ்சு - உளியென்று கோபிப்பாள் ) 3 

அலையான் கவடுபடானாருடனுங்காயான் 
இலையென்பதோர்நாளுமில்லை - கலை தேர்ந்த 
சாலைமுத்துகிருஷ்ணனருள் சற்குணசிந்தாமணியைச் 
சோலையென்று சொன்னவராற்சொல் . 

4 
செல்லப்பன் கச்சியிலே சேர்ந்ததற்பினாமணிகள் 
நல்ல தருமேகநவநிதியம் - சொல்லவே 
முட்டின் றியொன்றிரண்டு மூன்று நான்கைந்தாறேழ் 
எட்டொன்பான்பத்தானவே . 

5 
கச்சிச்செல்லப்பன் றோன் றினபின் அவனோடு சேர்ந்து ஆ - ஒன்று 
இரண்டாயின மணி - மூன்று நான் காயின , தரு - ஐந்து ஆறாயின , 
மேகம் - ஏழு எட்டாயின . நிதியம் ஒன்பது பத்தாயின . 

ஆக செய்யுள் - 392 . 


காளிமுத்துப்புலவர் 


1 


நெல்லைச்சொன்னாபரணத்தைக்கைம்மாவைநிதநிதமும் 
வெல்லச்சொன்னாலவர்க்கீயுங் குழந்தை விசயநின்பாற் 
செல்லச்சொன்னாளென்னையிப்போதென்மையலைத் தீர்த்திடென்று 
சொல்லச்சொன்னாளந்தமின்னாள் பன்னாண்மலர்ச் சோலையிலே . 
பழுத்தான் மரத்திற்பறவையைப் போலநற்பாவலர்க்குக் 
கொழுத்தான் வழங்குங்குழந்தையென் கொங்கையைக்கூருகிரால் 
அழுத்தாதவேளையில்வெந்நீர்பன்னீர்மதியும்மழல்சேர் 
கொழுத்தான்மதனுங் கொழுத்தான் பருவக்குறிப்பறிந்தே 


2 


68 


காளிமுத்துப்புலவர் பாடிய 


பொன்னார் மருமத்தன் பூம்பாவைவேலப்ப பூபனருள் 
மன்னா குழந்தைக்குருநாத நீதவரோதயனே 
பன்னாண்மலர்க்குழற்பின்னாளென்னாளும் பரிந்தணைய 
நன்னாளிந்தாள்வரச்சொன்னாண்மின்னாண்மண நாளென்னவே . 3 
மாகமழைக்கான் பூம்பாவைவேலப்பன்மைந்தன் மின்னார் 
மோகன் குழந்தைக்குருநாதன் வெற்பினின் மோடிவைத்துப் 
பாகமொழிக்குழன்மாதேவிரித்துப்படமெடுக்கும் 
நாகமறைத்துக்குழனமக்கீதனலமல்லவே . 

4 
போதத்தைமேவுமயிலைக்குழந்தைக்குப் போர்மதன் செய் 
கேதத்தையுங்குயினாதத்தையுந்தனக்கிண்ணத்தினால் 
மோதத்தையுந்துயிலாதத்தையும் மயன் மூட்டுதென்றல் 
வாதத்தையுந்தரியாதத்தையுஞ்சொல்லி வாதத்தையே . 

5 
வண்டாங்கிசைபயின் மாலையன் வேலப்பன்மைந்தனிதி 
கொண்டான் கிளையை வளர்த்தான் குழந்தைக்குவட்டின் மின்னே 
பண்டாங்கிசையினண்மால் கொண்டுபாம்பன் குளத்தினடுக் 
கண்டாங்கியைக்கிழித்தாலென்னபாவங்கருதுவதே . 

6 
பாம்பன் - அரவாபாணன் . குளத்தினடுக்கண் - நெற்றிக்கண்ணா 
கிய அக்கினி . தாங்கி - அவன் வாகனமாகிய ஆடு . 
வனக்குந்தளவஞ்சி பூஞ்சோலைத்தஞ்சி வளருமிரு 
தனக்குன்று செய்யுந்தொழில்சொல்லவோ தமியேனைக்கண்டாற் 
கனக்கும்புளகிக்கும்பாரிக்கும் பூரிக்குங்கண்கறுக்குஞ் 
சினக்குந்தனக்குமெனக்குமுண்டாக்குந்தினஞ்சண்டையே. 

ஆக செய்யுள் -399. 


7 


பாண்டியன் கலித்துறை 


சரராஜசம்புவைரியென்மா துசரீரமெல்லாம் 
பொரராசரத்துக்கிவள் பொருட்டோபசும்பொற்கிரண 
சுரராசதிவ்யகிரீடவிபாடத் துடித்தடக்கைப் 
பரராஜராவணபாமாபராக்கிரமபாண்டியனே . 


1 


69 


2 


3 


தனிப்பாடற்றிரட்டு 
காளைமுகிற்குலமெல்லாம் விலங்குகடிந்திட்ட 
வேளையுமப்படிச்செய்திலையேவிளைநெல்வயலில் 
வாளை குதித்து வளர் பூங்கமுகின் மடலொடியப் 

பாளை முறிக்குந்துறைவாபராக்ரமபாண்டியனே . 
ஆர்க்குங்குளிருநிலவுயர்கோனின்னலங்கல்பெறா 
வார்க்குக்கும முலையாட்கனலாகும் வடக்குந்தெற்கும் 
மேற்குங்கிழக்குமொருவெளுப்பாய்நின்று விண்ணையெட்டிப் 
பார்க்கும் புகழுக்கிறைவாபராக்ரமபாண்டியனே . 

கூரம்பொறுத்தவிழியாள்க தலிக்குருத்திலிட்ட 
ஈரம்பொறுக்கவறிந்திலளேயிந்திரனிட்ட செம்பொன் 
ஆரம் பொறுத்தபுயமீதிலாயிரநாவுரக 
பாரம் பொறுத்தபுயலேபராக்கிரமபாண்டியனே . 
வெறிக்குங்குமக்கொங்கைமீதேயிளம்பிறை வெள்ளை நிலா 
எறிக்கும் பொழுதுவந்தாயிலை யேயிலங்காபுரியைக் 
குறிக்கின்றராவணன் பொன்முடிபத்துங்குரங்கைவிட்டுப் 

பறிக்கின்ற சண்பகமாறாபராக்ரமபாண்டியனே . 
சுரும் பேய்க்கும் வாட்கண்ணிபங்காளர்கண் கொண்டுசுட்டுவிட்ட 
பெரும் பேய்க்குவேப்பிலைக்காப்பு தவாய்பிணர்சேர்பசுங்கோங் 
கரும் பேய்க்குமென்முலையாரமு தூட்டியடர்ந்து கொல்ல 
வரும்பேய்க்குவானுதவுங்குலசேகரமன்னவனே. 

பூணித்திலத்துப்புயல் வீரமாரன் புகல்கவிக்கு 
நாணிப்புலவர் செல்லாதென் செய்வாரிந்தநானிலத்தில் 
ஆணிக்கனகமணந்தரிற் பூமணம்யார்கொள்ளுவார் 
மாணிக்கந்தித்திக்கிலென்னாகுமற்றமதுரங்களே . 


4 


5 


6 


7 


8 


எண்ணீர்மை நூலுக்ககத்தியனாமிவனென்பதெல்லாம் 
வெண்ணீர்மையன்றிவிரக்கல்லவேயிவ்வியனுலகிற் 
பண்ணீர்மை தேரும்பராக்கிரமமாறன் பதங்கழுவுங் 
தண்ணீர் குடித்தல்லவோகும்பயோனி தமிழ்கற்றதே . 
காம்புவனம்புக்கதோளாட்குநின்றன் கழுத்திலிட்ட 
வேம்பு தனக்கும் விதியில்லையோவெகுண்டாச்சியர்கள் 
தாம்பினடிக்கவுரலோடுகட்டத் தடைப்பட்டுச்சிப் 
பாம்பினடிக்கின்றமாலேபராக்ரமபாண்டியனே . 


9 


70 


பாண்டியன் கலித்துறை 


10 


11 


12 


கடந்தூங்குவேழப்பிடர்க்கேவரக்கண்டுகண்கண் முத்து 
வடந்தூங்கவாடும்கிளிக்கென் செய்வேன் மணிவாய் திறக்க 
விடந்தூங்குபாம்பின் படத்தின் மிசைதிமித்தித்தியெனப் 
படந்தூங்கவாடும்புயலேபராக்கிரமபாண்டியனே. 
சடம்பழுக்குங்கிழட்டுக்குருகீர் தலை சாய்த்து நின்று 
முடம்பழுக்குங்கைதைநற்றுறையிற்றெங்குமுப்புடைக்காய் 
குடம்பழுக்குங்கொற்கையாங்குலசேகரன் கூடலிலென் 
உடம்பழுக்குஞ்சிறையும்பழிகாரருணர்ந்திலரே . 
மற்றொப்பிலாக்கொடைச்சண்பகமாறவரோதயநின் 
வெற்றிக்கிரண்டுண்டடங்கா தகாரியமேருகிரிச் 
சுற்றிலுங்கீர்த்தியடங்கா துநின் னுடைத்தோடழுவாக் 
கற்றைக்குழலிக்குமாலடங்காதி துகைகண்டதே . 

விருத்தம் 
ஒருவாணுதல்பண்டுளங்களிக்கவுயர்வான் முகடுகிழித்தெழுந்து 
மருவார் தருவின் மரங்கொணர்ந்தமதுரைவடிவேலதிவீரா 
அரவார்வேம்பின் பசுங்கண்ணியந்தியிறைவிக்கருளென்னா 
இரவாதிருக்க நீயளித்தற்கிரங்காதிருந்தாயிது காளே . 

இரட்டையர் 
தேங்குபுகழாங்கூர்சிவனேயல்லாளியப்பா 
நாங்கள் பசித்திருக்கைஞாயமோ- போங்காணும் 
கூறு சங்குடோன்முரசுகொட்டோசையல்லாமற் 
சோறு கண்டமூளியார்சொல் . 
மூடர்முன்னேபாடன்மொழிந்தாலறிவாரோ 
ஆடெடுத்ததென்புலியூரம்பலவா - ஆடகப்பொற் 
செந்திருவைப்போலணங்கைச்சிங்காரித்தென்ன பயன் 
அந்தகனே நாயகனானால் . 
வேயீன் றமுத்தர் தமை வெட்டினானேயிடையன் 
தாயீன்ற மேனி தயங்கவே - பேயாகேள் 
எத்தனை நாளென்றேயிடறுவான்பாற்குடத்தை 
அத்தனையும் வேண்டுமவர்க்கு . 
மாங்காட்டு வேளான் மகளை மருமகன்பாற் 
போங்காட்டிலின் பம்புணர்ந்தானே - ஆங்காணும் 


13 


14 


15 


16 


71 


17 


18 


தனிப்பாடற்றிரட்டு 
மக்கண்மெய் தீண்டலுடற்கின்பமற்றவர் 
சொற்கேட்டலின்பஞ்செவிக்கு . 
குன்றுங்குழியுங்குறுகிவழிநடப்ப 
தென்றுவிடியுமெமக்கென் கோவே - ஒன்றுங் 
கொடாதானைக்கோவென்றுங்காவென்றுங் கூறில் 
இடாதேர நமக்கிவ்விடி . 

காளமேகப்புலவரும் இரட்டையரும் 
நாணென்றானஞ்சிருக்கு நற்சாபங்கற்சாபம் 
பாணந்தான் மண்டின்றபாணமே-தாணுவே 
சீராரூர்மேவுஞ்சிவனே நீயெப்படியோ 
நேரார்புரமெரித்தநேர் . 
ஆசு கவியாலகிலவுலகெங்கும் 
வீசுபுகழ்க்காளமேகமே - பூசுரா 
விண்கொண்ட செந்தணலாய் வேகுதேயையையோ 
மண்டின்றபாணமென்றவாய் . 

கட்டளைக்கலித்துறை 
புராதனமான தமிழ்ப்புலவீரிந்தப்புன் குரங்கு 
மராமரம்விட்டிங்குவந்ததென்னோவகை கேட்டிலையோ 
தராதலம் வென்ற தமிழ்மாறனையுந்தன் றம்பியையும் 
இராகவனென் றுமிலக்குவனென்றுமிருந்ததுவே . 

ஆக செய்யுள் -420 . 


19 


20 


21 


ஒப்பிலாமணிப்புலவர் 


அகவல் 


ஆடெரிபடர்ந்தகோடுயாடுப்பில் 
ஆம்பிபூப்பத் தீம்பசியுழல 
இல்லி தூர்ந்தபொல்லாவறுமுலை 
சுவைதொறுஞ்சுவைதொறும்பால்காணாமற் 
குழவிதாய்முகநோக்க 
மனைவியென் முகநோக்கயாமும் 
நின்முகநோக்கி வந்தனங்குமுணா. 


1 


72 


ஒப்பிலா மணிப்புலவர் பாடிய 


2 


3 


4 


குமுணராஜன் 
அந்த நாள் வந்திலையருங்கவிப்புலவோய் 
இந்தநாள் வந்து கொந்தெனையடைந்தாய் 
தலை தனைக்கொடுபோய்த்தம்பிகைக்கொடுத்த நன் 
விலை தனைப்பெற்றுன் வெறுமைநோய்களையே . 
மாந்தையிலேவாழுமகுடத்தியாகியுனக் 
கேந்து தழும்போவிரண்டுள தே - வேந்தர் 
முடித்தழும்புன்காலிலே முத்தமிழோர்க்கீயும் 
படித்தழும்புன்கையிலேபார் . 
வெம்புங்காலைவெதும்பிவிழுஞ்சிரம் 
செம்பொன் கோடி விலையெனச்சிந்தித்தான் 
உம்பர் நாடுமுலகினுந்தேடினும் 
எம்பிபோலெமக்கியா வருரியரே . 
ஆறுபெருக்கற்றருந்திடான்பட்டாலும் 
ஊறலமையாதோ உலகாற்றத் - தேற 
வறியையேயானாலுமென் கலியைமாற்றச் 
சிறியையோசீர்க்குமுணாசெப்பு . 
வில்லைவளையாதேமீசை முறுக்கிச்சினத்து 
முல்லை மலரம்பையென்மேன் மோதாதே - நில்லடா 
வந்தாரடாமுருகர்வந்து கடப்பந்தாரைத் 
தந்தாரடாமன்மதா. 
செந்திற்குமாரன் றிருவழகைக்கண்டவுடன் 
வந்திக்குமாரன் வதைக்கிறான் - அந்திக்கு 
முன்னமே சென்றெனது மோகமெலாஞ்சொல்லி வந்தால் 
அன்னமேகும்பிடுவேன்யான் . 
தங்கடனமிருக்கத்தார்வேந்தரெல்லோரும் 
எங்கடனத்துக்கேயிச்சிப்பார்- எங்கடனம் 
கச்சிருக்கும் பாலிருக்குங்காமபாணங்கள் பட்டுப் 
பிச்சிருக்கும் வேண்டாம்பிளாய் . 
இடுவோர்சிறி திங்கிரப்போர்பெரிது 
கெடுவாய் நமனேகெடுவாய் படுபாவி 
கூவத்து நாரணனைக்கொன்றாயேகற்பகப் பூங் 
காவெட்டலாமோகரிக்கு . 


5 


6 


7 


8 


9 


தனிப்பாடற்றிரட்டு 


73 


மையூருங்கண்ணார்மயங்கப்பொருகரும்பு 
கையூருங்கா மாவுன் கண்ணாணை - செய்யூர் 
வளவனையினான் பிரிந்தவா றுனக்குச்சொன்ன 
உளவனையினானென்றுரை ( வளவன் - நயினான் ) 


10 


11 


ஆழிவாய்ச்சத்தமடங்காதோயான் வளர்த்த 
கோழிவாய்மண்கூறு கொண்டதோ- ஊழி 
திரண்டதோகங்குறினகரனுந்தேரும் 
உருண்டதோபாதாளத்துள் . 
அரவங்காரந்ததோவச்சுமரமிற்றுப் 
புரவிக்கயிறுருவிப் போச்சோ -இரவிதான் 
செத்தானோவில்லையோதீவினையோபாங்கியெனக் 
கெத்தால் விடியுமிரா . 
முலையுங்குழலுமுளைப்பதற்கு முன்னே 
கலையும் வளையுங்கழன்றாள் - மலையில் 
சிராப்பளியானேறிவருஞ்சேவின் மணியோசைக் 
கிராப்பளியுங்கொள்ளாளிவள் . 


12 


13 


14 


15 


பாண்டியன்றாரானேன்பசலை முலைப்பாலானேன் 
ஆண்டிகையிலேந்திய தொன்றானேனே - வேண்டியபோ 
துள்ளங்கைத்தேனானேனோர்மதலை பூத்தபின் 
புள்ளங்கைத்தேனானுனக்கு . 
முட்டத்துப்பன்றிமுளரித்திருப்பதத்தைக் 
கிட்டத்துப்பன்றிக்கிடந்தேனே - தொட்டு 
மருங்கிலேசங்கெடுத்தமாலேயெனக்கு 
வருங்கிலேசங்கெடுக்கவா . 
மாதர்க்கிதங்கவிவாணர்க்குச்சாலவணக்கங்குரு 
நாதர்க்கு நீதியோடாசாரநண்பினயந்தவர்க்குக் 
கோதற்றவாசக பொய்க்குப் பொய்கோளுக்குக் கோளறிவி 
லா தர்க்கிரட்டியறிவுடையோர் செய்யுமாண்மைகளே . 
குழற்காலரவிந்தங்கூம்பக்குமுதமுகையவிழ 
நிழற்கான்மதியமன்றோநின்றிருக்குல நீயவன் றன் 
அழற்காலவிர்சடைமீதேயிருந்துமவ்வந்திவண்ணன் 
கழற்கால் வணங்குதியோவணங்காமுடிக்கை தவனே . 

10 


16 


17 


18 


74 

ஒப்பிலாமணிப்புலவர் பாடிய 
பாட்டானதைவண்டுபாடுங்குழற்சண்பகவல்லி தன் 
நாட்டாமரையைத்தொழுதேனினியென் றலையில் விதி 
தீட்டான் கருமுகில் போலேவருமந்தச்சேட்டெருமை 
மாட்டானினிவரமாட்டான்வந்தாலும்வணங்குவனே . 
சீமானுநாமகள் கோமானுமேத்தித்தினம்பணிந்து 
பூமாலைசாத்தியா தனசபாபதிபொன்னடிக்குப் 
பாமாலை சாத்திநின்றேனவனான் மிகப்பாடுபட்ட 

ஏமாவுன்னாலினியாமாவென்பாலினியெய்து தற்கே . 
தடங்கொண்டகல்வில்லின் மெல்லெனப்பூட்டித்தமதுரத்தில் 
வடங்கொண்டு சாத்திவிடங்கொண்டுபார்த்து மணிகிளரும் 
படங்கொண்ட பாம்பிற்பழகிய பின் மலைப்பாவை தன்னை 
இடங்கொண்டவொற்றித்தியாகேசர்புற்றினிடங்கொண்டதே. 


19 


20 


21 


விடங்காட்டிக்கண்டத்திற்றோ லுரி காட்டித்தன் மெய்யினைப்பும் 
றிடங்காட்டிவாலையொருபுறங்காட்டிவண்டேறுமலர்த் 
தடங்காட்டிய பொழிலாரூர்த்தியாகர் தமது பொற்றாட் 
படங்காட்டியாடிநின்றாருலகேழும்பணியென்னவே . 
புரந்தனை மாலைச்சதுரானன த்தனைப்போகியை முப் 
புரந்தனைச்சாதித்திமையா தநாட்டப்புலோ மசைவாழ் 
புரந்தனை மானுந்திருவொற்றியூரநின்பொன்மணிக்கோ 
புரந்தனைக்கண்டனன் காணே னுதிக்கும்புரந்தளையே . 


22 


வெண்பா 


நல்லம்புலியணிந்தோனாள தனுக்கெட்டா நாள் 
வில்லம்புடன் கூடிவிட்டாலும் வல்லி 
இடையாளே முன்னுலகமேழளந்தோன் மைந்தன் 
குடையான தன்றோகொடிது . 

23 
அம்புலியணிந்தோனாள் - ஆதிரை . எட்டாநாள் - அத்தம் , கை . 
வில் - புருவம் . அம்பு - கண் . 


வாழ்நிலைசேர் பொன்னுலகம்வண்களந்தைக்கோபுரத்தின் 
ஏழ்நிலைமேலேறிடினுமேறலாம்- பாழ்மனமே 
அன்புன்னைக்காட்டவானறிவதேயருமை 
தென்புன்னைக்காட்டனடி சேர் . 


24 


தனிப்பாடற்றிரட்டு 

75 
கஞ்சி குடியாளேகம்பஞ்சோறுண்ணாளே 
வெஞ்சினங்களென்றும் விரும்பாளே - நெஞ்சதனில் 
அஞ்சு தலையாவாருக்காறு தலையாவாளே 
கஞ்சமுகக்காமாட்சிகாண் . 

25 
சீதாரவிந்தைபுயன் றென்னவன்றன் றிண்சிலம்பிற் 
போதாலுங்கண்ணாலும் போர்செய்வோர்க் -கோதும் 
கொடியிடையார் தம்மாற்குணமாமோவிந்தத் 
துடியிடையார்கொண்ட துயர் . 

26 
போதாற்போர் செய்வான் - மன்மதன் . கண்ணாற்போர் செய் 
வான் - பரமசிவன் . இவர்கள் கொடி - மீனம் , இடபம் . இவற்றிடையி 
லுள்ளது -மேஷம் ஆடு . 

அப்பிலே தோய்த் திட்டடுத்தடுத்து நாமதனைத் 
தப்பினானம்மையது தப்பாதோ- இப்புவியில் 
இக்கலிங்கம் போனாலென்னேகலிங்கமாமதுரைச் 
சொக்கலிங்கந்தானிருக்கச்சொல். 

27 
ஆக செய்யுள் -446 . 


பட்டினத்துப் பிள்ளையார் 


நாப்பிளக்கப் பொய்யுரைத்து நவநிதியந்தேடி 

நலமொன் றுமறியாதநாரியரைக்கூடிப் 
பூப்பிளக்கவெழுகின்ற புற்றீசல்போலப் 
புலபுலெனக்கலகலெனப்பு தல்வர்களைப் 

பெறுவீர் 
காப்பதற்கும் வகையறியீர்கைவிடவுமாட்டீர் 

கவட்டுத்தொன்மரத்திடுக்கிற்கானுழைத்துக்கொண்டே 
ஆப்பதனைப்பிடித்தசைத்தபேய்க்குரங்கு போல 
அகப்பட்டீர்கிடந்துழலவகப்பட்டீர்நீரே. 
சிவப்பிரகாச சுவாமிகள் 


1 


ஐயநின் சென்னிமிசை யுறைகின் றமடமங்கையாரென்ன வுமை 
வினவவும் , அன்னதொருமடமங்கையன்று வெண்டிரைகொழித்தழ 
கொழுகுதண்புன லெனத் , துய்யவொளியானனங் கரியவிழிகாதுவாய் 


76 


சிவப்பிரகாச சுவாமிகள் பாடிய 


தோயத்திலுண்டோவெனச் , சொல்லருங்கமலமலர் காவிமலர்கொடி 
வள்ளை தூயசெங்குமுதமென்னப் , பொய்யென நினைத்து நற்கொங்கை 
யுங் கூந்தலும்புனலிடை யுண்டோவெனப் , புற்பு தஞ்சைவலம தென 
வேமறுத்துப் புகன் றிடுதிகங்காயெனத் , தையலவளேனென்ன 
நாணொடுவணங்கியென்றன் பிழைபொறுத்திடென்றே , சங்கரனுரைத் 
திடத் திருவுள மகிழ்ந்தசிவ சங்கரியுமைக்காக்கவே . 

2 


அரனவனிடத்திலே யைங்கரன் வந்து தானையவென் செவியை 
மிகவும் , அறுமுகன் கிள்ளினானென்றேசிணுங்கிடவு மத்தன் வேலவனை 
நோக்கி , விரைவுடன் வினவவேயண்ணனென் சென்னியில்விளங்கு 
கண்ணெண்ணினனென , வெம்பிடும்பிள்ளையைப் பார்த்து நீயப்படி 
விகடமேன் செய்தாயென , மருவுமென்கைந்நீள முழமளந்தானென்ன 
மயிலவனகைத்து நிற்க, மலையரையனு தவவரு முமையவளை நோக்கிநின் 
மைந்தரைப்பாராயெனக் , கருதரியகடலாடை யுலகுபலவண்டங்கருப் 
பமாய்ப்பெற்றகன்னி , கணபதியையருகழைத் தகமகிழ்வு கொண்ட 
னள் களிப்புடனுமைக்காக்கவே . 


3 


அம்பிகையான் றன்னை நோக்கியுன்னாபரண மாவமெனவுமையை 
நோக்கி , அரியாவசயனத்தையாவுருவமானத்தை யறியாய் கொல்சிறி 
துமென்ன , நம்பிமனைதொறுமிரந்துணுமாண்டி நீயென்ன நான்றாத 
னறிவேனென , நவையு றும்பொய்புகன் றீரெனப்பாரத நடந்ததேகரி 
யாமென , வெம்பியொருவன் பிரம்பாலடித்தானென விளங்கிழையொ 
ருத்தி தாம்பால் , வீசின து சொல்லென்ன வெண்ணாபிரம்பெண்கள் மிகு 
கற்பை நீக்கினையெனப் , பம்புகற்பினிலோ ரிரட்டிப்பு நீக்கினது பத 
ராமனீகேளெனப் , பரமருடனிவ்வாறு விளையாடுபச்சைப் பசுங்கொடி 
யுமைக்காக்கவே . 

4 


அச்சு தனளிப்பனிலமுமது நேயன் வித்தையருளுவன் பலபத்தி 
ரன் , அலமுதவுவன் சமன்பகடீவனந்த மக்காளதோரெருது முண்டே , 
முச்சிரவயிற்படையினைக் கொழுவதாக்குவோ மொய்ம்புடனிழுத்தி 
றுக்க , முந்தியவடக்கயிற்றுடன் மற்று நமதன்பர் முன்போ யிரந்து 
கொள்வோம் , இச்சையுடை நமதிளைய தனையனாகிய கந்தனினிமையொடு 
மாடுமேய்ப்பன் , இனியுழுதுபயிரிடு தனன்று நன்றிதைவிட்டிரந்துண் 
பதீனமெனவே , கச்சுமுலைமா துமை யுரைத்திடும்புத்தியைக் கைக் 
கொண்டுளத்திலி துநற் , காரியமெனக்கருதி மெத்தக்களித்திடுங் கண் 
ணுதலுமைக்காக்கவே . 

5 


தனிப்பாடற்றிரட்டு 

77 
கவுரிகமலாயானிரந்தசோறிதுவெனக் கமலைமண்கண்டேனெனக் 
காளையொன்றே யாற்கென மாடுமேய்த்ததைக் கட்டிடையனாபோ 
வெனச் , சிவனொருவர் தூதென்னவத்தூது சென்றகதை செப்பி 
லொரு பாரதமெனச் , 

சேரோடு திருடினா 

னானெனக்கட்டுண்ட 
செய்திநாமறிவோமென , அவையினடமாடினா னானென்ன வவ்வாட 
லாவமறியாதோவென , ஆலமதையுண்டனன ரனென்ன மண்ணுண்ட 
வதனை யறியோமோவென , விவரமொடு மலைமகளு மலர்மகளு 
மிவ்வாறு விளையாடுமிவர்கடுணையா , மேவிவருபுத்ர மித்திரகளத்திர 
ருடன் மேன்மேலு மிகவாழியே. 

6 


31 


நிறையவுளதோவெளிதோகொளுவோம் 
பிறையை முடிக்கணிந்தபெம்மான் - உறையும் 
திருக்காட்டுப்பள்ளி திரிபாவாய் நீயிங் 
கிருக்காட்டுப்பள்ளியெமக்கு . 


7 


அடுத்துவருந்தொண்டனுக்காவந்தகனைத்தாளால் 
அடர்ந்ததுவுஞ்சத்தியமேயானால் - எடுத்ததொரு 
மாங்கனிக்காவென்னை மடிபிடித்தமாபாவி 
சாங்கனிக்காதித் தன்வரத்தான் . 


8 


குடக்கோடுவானெயிறு கொண்டார்க்குக்கேழன் 
முடக்கோடு முன்னமணிவார்க்கு வடக்கோடு 
தேருடையான்றெவ்வுக்குத்தில்லை தோன் மேற்கொள்ளல் 
ஊருடையானென் னுமுலகு . 


9 


விருத்தம் 


சேய்கொண்டாருங்கமலச்செம்மலுடனேயாவப் 
பாய்கொண்டானும்பணியும்பட்டீச்சுரத்தானே 
நோய்கொண்டாலுங்கொளலாம் நூ றுவயதாமளவும் . 
பேய்கொண்டாலுங் கொளலாம் பெண்கொள்ளலாகாதே . 


10 


நிட்டையிலே யிருந்துமனத்துறவடைந்த பெரியோர்க ணிமலன் 
றாளைக் , கிட்டையிலேதொடுத்து முத்திபெறுமளவும் பெரியசுகங் 
கிடைக்குங்காம , வெட்டையிலே மதிமயங்கிச்சிறுவருக்கு மணம் 
பேசி விரும்பித்தாலி , கட்டையிலே தொடுத்து கடுக்கட்டையிலே 
கிடத்து மட்டும் கவலைதானே . 

11 


78 


சிவப்பிரகாச சுவாமிகள் பாடிய 


திருந்து தமி ழிலக்கணவைந்திணைக்கோவை விருத்தகிரிச் செல் 
வற்கோதும் , பெருந்தகைமையுடையம்யாம் விடுமோலை வெங்க 
னூர்ப்பிடாரிகாண்க , இரும்புவியிலொரு முருங்கைக் கொம்பொடி 
யாமற் காத்திங்கிருக்கு நேம் , முருங்கைதனை வேரோடுங்களைந்தனை 
யென்றா லுனக்குமுறைகன்றாமோ 

12 
முன் னமொரு தமிழ்ப்புலவன் றனையுண்டுகண்டசுவைமுதிர்ச்சியாலே 
தன்னியலை முழுதுமுரைத்தமையாமுன்னினைக்கவர்ந்து தடங்காளத்தி 
மன்னவனுண்டானென துமாதவத்தின் வலி தீர மண்ணின் மீதே 
என்னுடன் வந்தவதரித் தவிளங்கருணைப்பிரகாசனென்னுங்கோவே . ( 
நாணியென்பதைநாரியென் றுரைத்திடுநசையால் 
வேணுவான துவளைந்து போய்புகுந்தது வென்றாற் 
காணலாவதோருருவமெய்க்காரியைக்கண்டால் 
பூணுவார்மயல்காளையரென்பதும்புதிதோ . 

14 
அல்லி மலர்ப்பண்ணவனுமாராய்ந்தறிகவிதை 
சொல்லுமிருவரிடைத்தோன்றியயான் - முல்லை 
அரும்பிற்பொலியுமணிமுறுவனல்லாய் 
கரும்பிற்கணுநிகர்த்தேன் காண் . 

15 
வேலையசுவாமிகள் 
ஆண்ட தனாலெனையொவ்வாய் வித்தையினிற்றமையனினு மதிக 
மென்றே , பூண்டவுலகதனிலுள்ளோர் புகல்வது கேட்டிருந்து மென்ன 
புதுமைதானோ , காண்டகுகண்மணியே நல்லிளங் கருணைப்பிரகாசக் 
காளாய் நீதான் , மாண்டனையென் றறிந்திருந்து முயிர் தரித்தேன் யானு 
மிகுவன்னெஞ்சேனே . 

16 
இவர் பிதா 
கயல்வாய்த்தகண்ணியுலகீன்றவல்லிபங்காவுனது 
செயல்வாய்த்தவன்பர்க்குமல்லா தவர்க்குஞ்சிரிப்பல்லவோ 
இயல்வாய்த்தவெந்தைக்கியான்வாய்த்ததுவுமிங்கென்றெனக்கு 
வயல்வாய்த்தது மனைவாய்த்ததுமைந்தர்கள் வாய்த்ததுமே . 

17 


ன 


சத்திமுத்தப்புலவர் 


நாராய்நாராய்செங்கானாராய் 
பழம்படுபனையின் கிழங்குபிளந்தன்ன 


79 


தனிப்பாடற்றிரட்டு 
பவளக்கூர்வாய்ச்செங்கானாராய் 
நீயுநின்மனைவியுந்தென்றிசைக்குமரியாடி 
வட திசைக்கேகுவீராயின் 
எம்மூர்ச்சத்திமுத்தவாவியுட்டங்கி 
நனை சுவர்க்கூரைக்கனை குரற்பல்லி 
பாடுபார்த்திருக்குமெம்மனைவியைக்கண்டு 
எங்கோன்மாறன் வழுதிகூடலில் 
ஆடையின்றி வாடையின் மெலிந்து 
கையது கொண்டுமெய்யது பொத்திக் 
காலது கொண்டு மேலது தழீ இப் 
பேழையுளிருக்கும் பாம்பெனவுயிர்க்கும் 
ஏழையாளனைக்கண்டனமெனுமே . 


18 


வெறும்புற்கையுமரி தாங்கிள்ளை சோருமென் வீட்டில் வரும் 
எறும்புக்குமாற்பதமில்லை முன்னாளென்னிருங்கலியாம் 
குறும்பைத் தவிர்த்தகுடி தாங்கியைச்சென்று கூடியபின் 
தெறும்புற்கொல்யானைகவளங்கொள்ளாமற்றெவுட்டியதே. 


19 


வாதுங்கபாண்டியன் 


அஞ்சலென் றகர தலமுங்கணபணகங்கண மு 

மரைக்கிசைந்தபுலியுடையுமம்புலிச்செஞ்சடையுங் 
கஞ்சமலர்ச்சேவடியுங்கனை கழலுஞ்சிலம்பும் 

கருணை பொழி திருமுகமுங்கண்களொருமூன்று 
நஞ்சையுண்டமணிமிடறுமுந்நூலுமார்பும் 

நலந்திகழ்வெண்ணீற்றொளியுமறிமானுமழுவும் 
பஞ்சடிச்சிற்றிடையுமையாளொப்பனைபாகமுமாய்ப் 

பால்வண்ண னுளத்திருக்கப்பயமுண்டோவெமக்கே. 


20 


அவர்மனைவி 


ஆக்கையெனும் புழுக்குரம்பையணைந்தணையாப்பொருளை 

யருளொளியைப்பராபரத்துக்கப்புறமாமறிவை 
நீக்கமறமயிர்முனைக்குமிடமறவெங்கெங்கு 

நிறைந்து நின்ற முழுமுதலை நினைவிலெழுஞ்சுடரைப் 
பாக்கியங்கள் செய் தனந்தந்தவக்குறைகண்முடிக்கும் 

பழவடியார் தமக்கு தவும்பசுந்துணர்க்கற்பகத்தை 


80 


பலப்பட்டைச்சொக்க நாதப்புலவர் பாடிய 


வாக்குமனவிகற்பத்தாலளவுபடாவொன்றை 

மாசற்றவெறுவெளியைமனவெளியிலடைப்பாம் . 


21 


ஆக செய்யுள் -467. 


பலபட்டைச்சொக்க நாதப்புலவர் 


1 


2 


நின்றுபடியளக்கு லேக்கொடிகளிரண் 
டென்றுமுள வாங்குடந்தையீச்சுரருக் - கொன்றுக் 
குரைக்குமரையீந்தாரொன்றதனுக்கென்னோ 
வரைக்குமரையீயாரவர் . 
எடுத்தசனனங்கடொறுமீன்றெடுத்ததாய்மார் 
கொடுத்தமுலைப்பாலனைத்துங்கூட்டில் - அடுத்தமணிப் 
பைந்நாகணை துயின் மால்பாலாழியுஞ்சிறிதா 
மன்னாசி தம்பாதேவா . 
முக்கண்ணனென் றானை முன்னோர் மொழிந்திடுவார் 
அக்கண்ணற்குள்ள தரைக்கண்ணே -மிக்க 
உமையாள் கண்ணொன் றரைமற்றூன் வேடன் கண்ணொன் 
றடையுமி தனாலென் றறி . 
பாணியிலேபுள்ளிமான்பாகத்தேபச்சைமான் 
வேணி தனிலேயோர் வெள்ள மான் - காணுமலர்ச் 
செம்மானுலவுந்திருமறைக்காட்டீசரே 
எம்மானுக்கெங்கேயிடம் . 


3 


4 


கட்டளைக்கலித்துறை 
வான் பணிந்தாலவனென்பேயுரைக்குமலரிலயன் 
தான் பணிந்தாலவன் றன் றலையே சொல்லுந்தாரணியுண் 
பான்பணிந்தாலவன் கண்ணேபரிந்து பரிந்துரைக்கும் 
நான்பணிந்தாலெனக்கார்சொல்லுவார் சொக்கநாயகற்கே . 
மெய்க்கேயணியும்பணியேயென் பேமுடிமேற்கிடந்த 
கொக்கேவெண்கூன் பிறையேயரை சேர்ந்த கொடும்புலியே 
அக்கேயுமக்குக்கிடைத்தவுபாயங்களாவெமக்குஞ் 
சொக்கேசர்பாதத்தைக்கிட்டுமுபாயத்தைச்சொல்லுங்களே . 


5 


6 


தனிப்பாடற்றிரட்டு 


81 


தாண்டித்திரியும்விடையேறியோடொன்று தாங்கிப்பிச்சை 
வேண்டிக்கலியுககாலந்தள்ளாமல் விரும்பிச்சொக்கர் 
ஆண்டித்தொழிலைவிட்டையோமதுரைக்காசிருந்து 
பாண்டித்துரைத்தனஞ்செய்தேபிரம்படிபட்டனரே . 


7 


8 


9 


10 


ஆகத்திலேயொருபாதியென்னம்மைக்களித்தவடன் 
பாகத்திலேயொன்று கொண்டாயவண்மற்றைப்பா தியுமுன் 
றேகத்திற்பாதியுஞ்சேர்ந்தாலிருவருண்டேசிவனே 
ஏகத்திராமலிருப்பாய்களந்தையுமென்னெஞ்சுமே . 
துணையான நாரிபுவியையெல்லாம் பெறுந்தொல்லைவடிக் 
கணையானது புவியெல்லாமெடுத்துண்ணுங்கைச்சிலைகல் 
லணையாகநின்று புவியினைத் தாங்குமென்றாலினியான் 
பணையார்களந்தைப்பதியார்செயலையென்பன் னுவதே . 
முன்னானைகூப்பிடவோடிவந்தானைமுளரிமலர்ப் 
பொன்னானையேறியிருப்பானைப் பூழியன் கைக்கரும்பைத் 
தின்னானையென்று கல்லானைக்கிட்டானைத்திருமதுரை 
மன்னானைவீதியிலேறிவந்தானைவணங்குதுமே . 
நமக்கின்றொருவரம் நீர்தரவேண்டும் நலந்திகழ்குங் 
குமக்கொங்கைபாகத்துக்கொச்சையுள்ளீர்கொடுங்கோளரவிற் 
கிமைக்கும் பிறையையளித்தாலதற்குமிரும்பசிபோ 
முமக்குந்தலைச்சுமைபோமெங்கண்மானுமுயிர்பெறுமே . 
ஆனையுரித்தும தடனைப்போர்த்திட்டடியும்பட்டு 
மான மழிந்தங்கிரந்தேதிரிந்தம துரைச்சொக்கர் 
ஞானமிகப்பெற்றுவாழ்வதெல்லாஞ்சொக்கநாயகியாள் 
பானை பிடித்தமுகுர்த்தத்தினால்வந்தபாக்கியமே. 
ஆய்முத்துப்பந்தரின் மெல்லணை மீதுன்னருகிருந்து 
நீமுத்தந்தாவென்றவர் கொஞ்சும் வேளையினித்தநித்தம் 
வேய்முத்தரோடென் குறைகளெல்லாமெல்லமெல்லச்சொன்னால் 
வாய்முத்தஞ்சிந்திவிடுமோநெல்வேலிவடிவன்னையே . 
குதியான மனையுதைத்துள்ளங்காலினிற்கூனிமிர 
மதியாகந்தேய்த்தவ்விலங்கேசன்மாமுடிபத்துநக 
நுதியான் மிதித்து முயலகன் மேனி நுறுங்கவின்னு 
மிதியாநின்றாலருளெங்கேசொக்கேசர் தம்மெல்லடிக்கே. 

11 


11 


12 


13 


14 


82 


பலபட்டைச்சொக்க நாதப்புலவர் பாடிய 


16 


மண்ணென் றமண்டலமெல்லாம்புரக்கும்வழுதிசற்றுக் 
தண்ணென்றநெஞ்சந்தரித்திலனே தனுவேடனெச்சில் 
உண்ணென்றபோதுண்டவர்சொக்கர்பாதியுடலம்பச்சைப் 
பெண்ணென்றறிந்து மடித்தானெவ்வாறு பிரம்பு கொண்டே . 15 
இன்றொக்கவேண்டி லெவ்வாறொக்குமோவெழில்சேர்களந்தைக் 
குன்றொக்குங்கோபுரங்கோபுரமொக்குமக்குன்றது போல் 
அன்றொக்கவேண்டுமென்னல்வினை தீவினையாமிரண்டும் 
என்றொக்குமோவினித்தென் களக்காடனையான் பெறவே . 
மா தாம்படியுண்டுமெய்சிவந்தான் குழல்வைத்திசைத்துச் 
சேதாம்பலங்கனிவாய்சிவந்தான் செம்மலர்த்திருவின் 
சூதாந்தனந்தைத்துரஞ்சிவந்தானைவர் தூது சென்று 
பாதாம்புயஞ்சி வந்தான் சிவந்தான் மல்லைப்பல்லவனே . 

17 
பாடுந்தமிழ்க்குச்சிவந்தெழுந்தான் மல்லைப்பல்லவர்கோன் 
காடுஞ்செடியுந்திரியா திரட்டைக்கடுக்கன் செய்து 
போடும் பொழுதென்ன பூட்டகமாயற்பப்புல்லரைக்கொண் 
டாடும் பொழுதிருகன்னத்திலேன் றடிக்கின்றதே. 

18 
கான்றெண்டனிட்டகனங்குழலாளையென் கண் மணியைத் 
தேன்றொண்டைவாய்ச்சியைத்தென்கூடல்வாழ்சிறுபெண்பிள்ளையை 
யான்றெண்டனிட்டபொழுதேயியமனெனக்குமடி 
யேன்றெண்டனிட்டவிண்ணப்பமென்றோலையெழுதுவனே . 19 
மற்றோரொருவரைக்கண்டதுண்டோசத்தியவாசகராய் 
உற்றோர்கழஞ்சுவெண்ணெய்க்கீன்ற தாய்க்கொருகோடி பொய்கள் 
சொற்றோனுந்தாழைமலர் சாட்சியென்று சொன்னோனுமல்லால் 
கற்றோர்கள் வம்மின்கள் சென்மின்கள் போமின் களந்தையிலே . 20 
அண்டத்தமரருமாயனும் வேதனுமந்தணரும் 
பண்டெத்தனை தவஞ்செய்தனரோமணப்பந்தலிலே 
துண்டப்பிறையணிசொக்கர்கைத்தாலிக்குத் துணிந்து 
கண்டத்தைநீட்டினையே கூடல்வாழுங்கயற்கண்ணியே . 

21 
அற்பீன்ற தாயென்றுனைப்பணிந்தாலென்னவ தியெல்லாம் 
பொற்பீன்ற பூஷணம்போற்குறித்தாய்புகழ்க்கூடலில்வாழ் 
கற்பின் றகட்டிக்கரும்பேயுனக்குக்கன்னெஞ்சது தான் 
வெற்பின்றவாசனையோவுள்ளவாறுவிளம்பெனக்கே . 

22 


நக 


தனிப்பாடற்றிரட்டு 

83 
பேயல்லவோவொரு வேளை வரந்தந்து பேசிடுங்கல் 
லாயல்லவோநின் மனங்கெட்டியான துமற்பு தந்தான் 
நீயல்லவோமதுரேசர்பங்குற்றவணீயெனக்குத் 
தாயல்லவோபிள்ளை நானல்லவோசிவசாம்பவியே . 

23 
பண்டோதரியமறைபாடுங்கூடற்பசுங்கிளியைக் 
கண்டோதினேனென் கவலையெல்லாமினிக்காலன் றிண்டு 
முண்டோதிவந்திடும் போதம்மைகோயின் முன்னே திரியும் 
குண்டோதரன் கண்டுகொண்டாற்றுடை தட்டிக்கொள்ளுவனே . 

24 
செகத்தாயெனவந்ததெள்ளமுதேதென்கைலையெனு 
கத்தார்பணியுங்கயற்கணம்மேநின்னயனத்தினால் 
மிகத்தான் கருநிறங்கொண்டமையாலும்விளங்கு திரு 
முகத்தாமரைக்கொருவண்டான து முத்து மூக்குத்தியே . 

25 
செகமதின் மிக்கமதுரையின் மாணிக்கஞ்செட்டிய தாய் 
மிகமதிரத்தினம் விற்றசொக்கேசரை மேவியன்பாச் 
சுகமதி தந்தெனையாள்கயற்கண்ணிநின்சுந்தரமா 
முகமதியீன்றகதிர்மணியோமுத்து மூக்குத்தியே . 
பொன்னே மலையத்து சனாகிய புயலீன்றெடுத்த 
மின்னேயுன துவதன த்தையே வெண்மதியமெனத் 
தன்னேயத்தாலொருதாரகையானது தான் விரும்பி 
முன்னே கிடந்தினம்பார்க்கின்றதோமுத்து மூக்குத்தியே . 

27 
வடிகொண்ட செந்தமிழ்க்கூடலில்வாழ் சொக்கர்வந்தி தரும் 
பிடிகொண்டபிட்டுக்குமண்ணேசுமந்து பெருமகரக் 
கொடி கொண்டவெற்றித்துரைப்பாண்டியன் கைக்கொடுபிறம்பால் 
அடிகொண்டபோதிலடியாரவர் பொன்னடி கண்டதே . 

28 
அக்குவடம்புனையானந்தவெள்ளத்தையங்கயற்கண் 
பக்கத்திருந்தபவளாசலத்தைப்பழம்பொருளை 
முக்கட்கனியைக்கடம்பாடவிக்கண் முளைத்தெழுந்த 
சொக்கைக்கண்டாலன்றித் தீராதுநெஞ்சிற்றுயாங்களே . 

29 
பொன் போலுங்கூடற்பிராட்டியைச் சேவிக்கப்போம்பொழுதில் 
என்பால்வரவுமெதிர்நின்று பேசவுமென் றலை மேல் 
தன்பாதஞ்சூட்டவுங்கேட்டதெல்லாந்தந்தருளவுமே 
அன்பாகவந்திடுவாள் கலிகாலமென்றஞ்சுவளே . 

30 


26 


84 


பலப்பட்டைச்சொக்கநாதப்புலவர் பாடிய 


உரையேனுன் பேரையுணரேநின் சீரையுனைக்கருதிக் 
கரையேனெவ்வாறு கடப்பேன்வினையைக்கடந்தகுண 
வரையேயருட்பெருவாரிதியேமதுராபுரிக்குத் 
துரையேயழகிய சொக்கே தமிழ்தந்தசுந்தரமே . 

31 
முக்கட்பராபரை சொக்கப்பிரானெ னுமுன்னவனோ 
டொக்கச்சிறந்தகயற்கண்ணிசந்நிதியுற்றுமிகச் 
செக்கச்சிவந்தபொற்றாமரைப்பா ததெரிசனைக்கே 
பக்கத்தடுத்தவர் சொர்க்கத்தினையெட்டிப்பார்ப்பவரே. 

32 
மட்டார்குழலங்கயற்கணம் மேயிம்மட்டென்றுதொகைக் 
கெட்டாதென து துயரநின்பாற்சொல்லியேசலிக்க 
ஒட்டார நீசெய்யலாகாதுபாருன்னடிமை தன்னை 
நட்டாட்டிற்கைவிட்டிடாதேபழிவெகுநாணிற்குமே . 

33 
விரித்தான் சடையை மகாமேருவாசுகிவில்லைவிட்டுச் 
சிரித்தான் புரத்தையெரித்தான் பாகுருதேசிகன் முன் 
உரித்தான் கரியையுடுத்தான் பகிரண்டத்துள்ளுலகும் 
பரித்தான் மதுரை தரித்தான் சவுந்தரபாண்டியனே . 

34 
மைக்காற்குழற்பெண் வடிவாளைத்தென்னவன்மாமகளை 
அக்காளையோன் பங்கிலாத்தாளை மாறங்கையானவளைத் 
திக்கார்தொழுங்கயற்கண்ணாளையோர் தினஞ்சேவை செய்தால் 
எக்காலமுமவர் சொர்க்காதிபோகத்திருப்பவரே . 

35 
வண்டிட்ட கூந்தலும்வாரிட்ட கொங்கைவரைகளுங்கற் 
கண்டிட்ட சொல்லுங்கயற்கண்ணிபாதமுங்கைதொழுதேன் 
தண்டிட்டடிக்குமறலிவந்தாற்சன்னையிட்டு நகைத் 
துண்டிட்டுவாசிறுபிள்ளாயென் றூருக்கனுப்புவனே . 

36 
பொன்னேபொருந்தற்புதமே பொலிந்தமென் பூந்திருவே 
தென்னேசிறந்தசெந்தேனே திருந்தருட்சின்மயமே 
அன்னேயமுதேயருளேயமார்க்கரும்பொருளே 
மின்னேவியன் சுடரேமதுராபுரிமீனம்மையே . 

37 
தேட்டேதுமில்லை கொடுப்பாருமில்லை திரத் துழவில் 
பூட்டேருமில்லைதெல்லாமெம்பாலிலை பூர்ணவரம் 
கேட்டேன தற்குப்பிறிதில்லையேயினிக்கேட்கவு நான் 
மாட்டேனுன் மேற்பழிபோட்டேன் மதுரைமனோன்மணியே .. 38 


தனிப்பாடற்றிரட்டு 

85 
உள்ளக்கவலையெலாம்விள்ளும்போது முனதுமனம் 
எள்ளத்தனையிரங்காதிருந்தாயெளியேனினிமேல் 
தள்ளப்புரத்தினிலென்றாலும் போவதுதானிலைப்பொன் 
வள்ளத்தமுதுண்ணுங்கிள்ளாய்கடம்பவனவல்லியே . 

39 
எப்படியெப்படிச்சொன்னாலுநானிரங்கேனெனவே 
அப்படியப்படி நீயிருக்கின்றவதிசயத்தை 
இப்படியிப்படியென்றாகிலுமெனக்கே தெரியச் 
செப்படி செப்படியம்மாமதுரைச்சிவாநந்தியே . 

40 
செப்பத்திலுன்னைத்தொழவாயிரங்கண்ணுஞ்செல்லும்பொல்லேன் 
தப்பத்தவறத்தொழுதாலுஞ்சொக்கர் தடம்புயத்துக் 
கொப்பத்திரண்ட கொங்காயுன்னவயவமொன்றுக்கொன்றா 
முப்பத்திரண்டுகண் வேண்டுங்கண்டாயென் முகத்தினுக்கே. 
துடியார்கரத்துமதுரேசரேயும்மைத்துள்ளிய சேற் 
கொடியானடித்ததுங்குற்றமன்றேகிழக்கோதையிவள் 
அடியாளென்றேசுட்டபிட்டையெல்லாமள்ளியள்ளித்தின்று 
வடியாநதியிற்கரைத்து விட்டீரவள் வல்வினையே. 

42 
காஞ்சொன்னங்கண்டதெந்நாளோதொடுத்தகலிக்கெவர்கள் 
உரஞ்சொன்ன தோவந்திறுத்ததிவ்வேளையு தவுனக்கே 
பாஞ்சொன்னேனின்னம்பராமுகமேதி துபத்துலட்சம் 
தாஞ்சொன்ன தாயெண்ணுவாய்சிவகாமசவுந்தரியே . 

43 


41 


ஒருபாதிமால் கொளமற்றொருபாதியுமையவள் கொண் 
டிருபாதியாலுமிறந்தான்புராரியிருநதியோ 
பெருவாரிதியிற்பிறைவானிற்சர்ப்பம்பிலத்திற்கற்ப 
தருவானபோஜகொடையுன்கையோடென்கைதந்தனனே . 


44 


பாலனைப் பழித்தல் 


45 


அரும்பாலகாமுனம்பூமணஞ்சொற்பொருளாகமுயிர் 
கரும்பாஞ்சுவையெள்ளுமெண்ணையும்போலொத்தகா தலரைப் 
பெரும்பாலி நல்லன்னங்கங்காசலத்தைப்பிரிப்பது போல் 
சுரும்பாம்புலவர்யமனாலைசெக்கென த்தோன் றினையே . 
அரும்பாக்கிய கொங்கைபாலாக்கியுமுங்களப்பனெஞ்சை 
இரும்பாக்கியென்னெஞ்சைப்பித்தளையாக்கியவ்வேந்திழையைக் 


86 


பலபட்டைச்சொக்க நாதப்புலவர் பாடிய 


46 


கரும்பாக்கியென்னையும் வேம்பாக்கியிவ்வண்ணங்கண்டனையே 
பெரும்பாக்கியமல்லவோமகனேயுனைப்பெற்றதுவே . 

கலவிமேற் பிரிதல் 


விண்ணாக்குமாமதிகாயவெங்காமவெரிகொளுந்தப் 
பண்ணாக்குமாமொழிமா தங்கமாம்பஞ்சபூதியம்போம் 
கண்ணாக்கு மூக்குச் செவியாக்கையற்றகடத்திலங்கம் 
பெண்ணாக்குவார் தமைப்போலோ திவாரும்பிரிபவரே . 


47 


48 


49 


50 


உனக்கின் றியான் செய்த குற்றமொன்றில்லையுனைப்பிரிந்தால் 
வனக்குன்றிலேறிவிழவறியேன் வண்மைசேர்மயிலே 
எனக்கென்றுவட்டமிட்டண்ணாந்து விம்மியிருக்கு முன் றன் 
தனக்குன்றிலேறிவிழுவேனின்னல் குற்றடாகத்திலே . 
சுண்ணாம்பு தீட்ட நல்லாள் காட்டமோதிரஞ்சூட்டமலர்க் 
கண்ணாரைக்கூட்டவிரனான் கிருக்கக்கதிர்க்கம்பிபோல் 
எண்ணாநடு விரற்கேதாமுலோபருக்கேதுகண்டாய் 
கண்ணார் நுதலண்ணல்சேய்வணிகாசெந்தில்காத்தவனே . 
நிணம்போதத்தள்ளிப்பெரும்பூதம்போலப்பின்னே ற்று செத்த 
பிணம்போற்கிடந்து புரளுவர்காண்பிறர்க்கீட்டிவைத்த 
பணம் போனபின் புவிவேகமுண்டாகுமப்பஞ்சைகள்வங் 
கணம்போதும் போதுங்கறுப்பாதென்மாவையிற்காவலனே . 
ஏவைக்குங்கூன்சிலைதொட்டானனங்கனிருவிசும்பில் 
தீவைக்குந்திங்கட்குடையெடுத்தான்றென் றற்றேருகைத்தான் 
காவைக்குங்கண் மணிகஸ்தூரியீன்றகறுப்பான் வரை 
மாவைக்கும்பாவைக்கும் பூவைக்கும்போது வடுவைக்குமே . 
பொன்னாகத்தார்பணிமாயோன் கரந்தைப் பொறுப்பில்வரும் 
மின்னாண்முகங்கண்டனஞ்சாயல் போற்பெறவேண்டியன்றோ 
வந்தாட்கமலமலர்கடன் மேருவணிமயிலும் 
தன்னாலயனரிசங்கரன் வேலனைத் தாங்கியதே . 
குண்டைக்கொருத்தனைக்கூத்தாடும்பித்தனைக்குண்டுணியைக் 
கண்டக்கருப்பனைப்பிள்ளையைத்தின்னியைக்காணவயன் 
மண்டைக்கரத்தனைக்கண்ணப்பனெச்சிலைவாரியுண்ட 
பண்டைப்பறையனையோதேவனென்றுபகருவதே . 


51 


52 


53 


தனிப்பாடற்றிரட்டு 


87 


அந்தங்கரும்பள்ளிபாசாங்குசத்திகண்ணம்படைச்சி 
நைந்தவிடச்சிகுறத்திக்குமாமி நவில்வலைச்சி 
சந்தம்புழுக்கச்சிபாம்பணையோனுக்குத் தங்கச்சியாம் 
இந்தப்பறச்சியையோசிவகாமியென்றேத்துவதே . 

54 
நிலமேழளந்தநெடுமால்பணியுநிமலர்பொன்னம் 
பலமேவு தில்லைப்பதிநடராயர்பனிவரையில் 
கல்மேதிமிங்கலமேசங்கமேநற்கயலினமே 
சலமேசலஞ்சலமேயென்று தீருமென்சஞ்சலமே . 

55 
பொரடக்கயம்பிடியென்றான் மதனுமிப்பூவையுமா 
தாடக்கமுஞ்சற்றறிந்திலளே மலர்த்தாள் வணங்கா 
முரடக்கவுடக்கெடிமன்னர்வெற்றிமுடி பிடுங்கும் 
கரடக்களிற்றண்ணலேவல்லை மாநகர்க்காளத்தியே . 

56 
கவியாகுமா தினைப்பெற்றோன் புலவன்கற்றோனனையாம் 
செவியாரக்கேட்டங்குணர்வான் சகோதரன் செந்தமிழ்க்கு 
தவியாவருமையறிவான்பதியவன்றானிலையேல் 
புவியாகுமண்ணுக்குளென்பலமாமந்தப்பூங்கொடிக்கே . 

57 
சேராதவேடன் செருப்பாலடிக்கவுந்தீண்டவுந்தண் 
ணீர்வாயுமிழவுமுச்சிட்டம்போடவு நீண்டசிலைத் 
தாராலடிக்கவுங்கண்ணீர்ததும்பவுந்தாய் தமர்கள் 
ஆராகிலுமில்லையோதிருக்காளத்தியப்பனுக்கே 

58 
ஒட்டாகவொட்டியுங்காற்பொன்னின் மாப்பொன்னுபாயமதாத் 
தெட்டா திரான்பணிசெய்யா திரான் செம்பொன் மேருவினைக் 
கட்டாகக்கட்டிக்கடுகளவாநிறைகாட்டவல்ல 
தட்டானுக்கஞ்சியல்லோவணிந்தான்சிவன் சர்ப்பத்தையே . 59 
ஏராட்டும் பூந்தொங்கன் மோகனக்காரற்கினியசுகம் 
பாராட்ட நானினியாளல்லவேபசுமென்குழவி 
தாராட்டவுஞ்சங்கிற்பால் பிள்ளைக்கூட்டித்தட விமஞ்சள் 
நீராட்டமையிடப்போமேயெனக்குள்ள நேரமுமே . 

60 
விருத்தம் 
மட்டாருந்தென்களந்தைப் படிக்காசனுரைத்த தமிழ் வரைந்த 
வேட்டைப் , பட்டாலே சூழ்ந்தாலு மூவுலகும் பரிமளிக்கும் பரிந்த 
வேட்டைத் , தொட்டாலுங் கைம்மணக்குஞ் சொன்னாலும் வாய் 


88 பலபட்டைச்சொக்கநாதப்புலவர் பாடிய 
மணக்குந் துய்ய சேற்றில் நட்டாலுந்தமிழ்ப்பயிராய் விளைந்திடுமே 
பாட்டினிட நளினந்தானே . 

61 


வெண்பா 


62 


63 


ஆலெங்கேயங்கேயரும்பறவையாற்றுயிலும் 
மாலெங்கேயங்கேமலர்மடந்தை - கோலஞ்சேர் 
செங்கை தகைமணக்கும் செங்கொன்றையூரனெங்கே 
அங்கேயிரவலரெல்லாம் . 
ஊரைச்சுடுமோவுலகந்தனைச்சுடுமோ 
ஆரைச்சுடுமோவறியேனே - நேரே 
பொருப்புவட்டமான முலைப் பூவையரேயிந்த 
நெருப்புவட்டமானநிலா . 
நற்றோரணவீதிநண்ணும் வல்லைக்காளத்தி 
கற்றோர் தமக்களிக்கும்கையேகை மற்றோர் கை 
வேங்கையலகைமுகைவேட்கைபலகைநகை 
காங்கையழுகைவிழுகை . 
போசநியோர் புயலாப்பூமுழுதும் பொன்மாரி 
வீசுவாயங்கதிலோர்விந்தேனும் - பேசுமென்மேல் 
பட்டதிலையென்வறுமைபாரக்குடையாகி 
முட்டக்கவித்திடுதலால் . 
காலையரவிந்தங்கழுநீருடன் கலந்தால் 
மாலையாவிந்தமயக்காதோ - பாலைப் 
பழிக்கின்றமென்மொழியீர்பாண்டியனாரூரை 
அழிக்கின்றதென்னோவது . 
( பாண்டியனூர்- கூடல் . அது புணர்ச்சி .) 

ஆக செய்யுள் - 533 


64 


65 


66 


பொய்யாமொழிப்புலவர் 


வாய்த்தவயிரபுரமாகாளியம்மையே 
ஆய்த்தமணலிலணிவரையிற் காய்த்த 


89 


தனிப்பாடற்றிரட்டு 
கதிரைமாளத்தின்னுங்காளிங்கனே றுங் 
தின்ரைமாளக்கொண்டுபோ . 


1 


இவருபாத்தியாயர் 


பொதியிலகத்தியனாய்ப் பொய்யாமொழியாய்ச் 
சிதைவில் புலவர்சிகாமணியாய்த் - து சேரும் 
செங்காட்டங்கோட்டைத்துறையூரெனுந்தலத்தில் 
தங்காட்டங்கொண்டிருப்பாய்தான் . 


2 


அகவல் 


வாழிசோழவென்வாய்மொழிகேண்மோ 
ஊழி நிலவெறிமாளிகையின் வயிற் 
கட்டிளங்கணவன் கவின் பெருசேக்கை 
என்றறி மனைவிநெடிது துயில்கொளச் 
செல்லக்கிடமினெனக்கிடந்தருகெனைச் 
சொல்லிய நன்பன் றனிற்செல்பவனோ 
நானுமேகுவனற்றுணையவற்கே . 


3 


வெண்பா 


4 


5 


அன்றுநீசெல்லக்கிடவென்றாயாயிழையோ 
டின்று நீவானுலகமேறினாய் - மன்றல்கமழ் 
மானொக்கும் வேல்விழியார்மாரனே கண்டியூர் 
சீனக்காசெல்லக்கிட . 
பூவேந்தர் முன் போற்புரப்பாரிலையெனினும் 
பாவேந்தருண்டென்னும்பான்மையாற் - கோவேந்தன் 
மாறனறியமதுராபுரித் தமிழோர் 
வீறணையேசற்றேமித . 
உங்களிலேயானொருவனொவ்வுவனோவொவ்வேனோ 
திங்கட்குலனறியச்செப்புங்கள் -சங்கத் 
பாடுகின்ற முத்தமிழ்க்கென்பைந்தமிழுமொக்குமோ 
ஏடெழுதாபேழெழுவீரின்று . 
பொன் போலுங்கள்ளிப்பொறிபறக்குங்கானலிலே 
என் பேதை செல்லற்கியைந்தனளே - மின் போலும் 

12 


6 


90 


பொய்யாமொழிப்புலவர் பாடிய 


மானவேன் முட்டைக்குமாறாய தெவ்வர் போங் 
கானவேன் முட்டைக்குங்காடு . 


7 


முருகக்கடவுள் 
விழுந்ததுளியந்தரத்தேவேமென்றும் வீழின் 
எழுந்து சுடர்சுடுமென்றேங்கிச்- செழுங்கொண்டல் 
பெய்யா தகானகத்திற்பெய்வளையுஞ்சென்றனளே 
பொய்யாமொழிப்பகைஞர்போல் . 


8 


ஒளவையார் 


9 


ஐம்பொருளுநாற்பொருளுமுப்பொருளும் பெய்தமைத்த 
செம்பொருளையெம்மறைக்குஞ்சேட்பொருளைத் தண்குருகூர்ச் 
சேய்மொழியதென்பர்சிலரியானிவ்வுலகில் 
தாய்மொழியதென்பேன்றகைந்து . 
சேய்மொழியோதாய்மொழியோசெப்பிலிரண்டுமொன்றே 
வாய்மொழியையாருமறையென்பர் வாய்மொழிபோல் 
ஆய்மொழிகள் சாலவுளவெனினுமம் மொழியுஞ் 
சாய்மொழியவென்பேன் றகைந்து . 


10 


மதுரைச்சொக்கநாதர் 


கொங்குதேர்வாழ்க்கையஞ்சிறைத் தும்பி 
காமஞ்செப்பாதுகண்டது மொழிமோ 
பயிலியது கெழீ இய நட்பின் 
மயிலியற் 
செறியெயிற்றரிவைகூந்தலின் 
நறியவுமுளவோ நீயறியும் பூவே . 


11 


அகவல் 


மதிமலி புரிசைமாடக்கூடற் 
பதிமிசைநிலவும்பானிறவரிச்சிற 
கன்னம்பயில் மொழியாலவாயின் 
மன்னியசிவன்யான் மொழிந்திடுமாற்றம் 
பருவக்கொண்மூப்படியெனப்பாவலர்க் 
கொருமையினுரிமையினுதவியணி திகழ் 
குருமாமணி திகழ்குலவிய குடைக்கீழ்ச் 


தனிப்பாடற்றிரட்டு 


91 


செருமாவுகைக்குஞ்சேரலன் காண்க 
பண்பால்யாழ்பயில்பாணபத்திரன் 
தன்போலென்பாலன்பன் றன்பால் 
காண்பதுகருதிப்போந்தனன் 
மாண்பொருள் கொடுத்துவாவிடுப்பதுவே . 
அங்கம்வளர்க்கவரிவாளினெய் தடவிப் 
பங்கம்படவிரண்டுகால்பாப்பிச்- சங்கதனைக் 
கீர்கீரெனவறுக்குங்கீரனோவென் கவியைப் 
பாரிற்பழுதென்பவன் . 


12 


13 


நக்கீரர் 


14 


சங்கறுப்பதெங்கள் குலஞ்சங்கரர்க்கங்கே து குலம் 
பங்கமுறச்சொன்னாற்பழுதாமோ- சங்கை 
அரிந்துண்டுவாழ்வோமானாரைப்போல 
இரந்துண்டுவாழோமினி. 

திருஞானசம்பந்தமூர்த்தி 
கடியுண்டநெடுவாளைகராவிற்றப்பிக் 

கயத்துக்குளடங்காமல்விசும்பிற்பாய 
அடியுண்டவுயர்தெங்கின்பழத்தாற்பூகம் 

அலையுண்டு குலைசிதறுமாலி நாடா 
படியுண்ட பெருமானைப்பறித்துப்பாடிப் 

பதம்பெற்ற பெருமானே தமியேன் பெற்ற 
கொடியொன்றுநின்பவனிக்கெதிரேசென்று 
கும்பிட்டாளுயிரொன்றுக்கொடுவந்தாளே . 

திருமங்கையாழ்வார் 
வருக்கைநறுங்கனிசிதறிச்செந்தேன் பொங்கி 

மடுக்கரையிற்குளக்கரையின் மதகிலோடப் 
பெருக்கெடுத்து வண்டோலஞ்செய்யுங்காழிப் 

பிள்ளையார் சம்பந்தப்பெருமாள் கேளீர் 
அருட்குலவுமயிலைதனிலனலால் வெந்த 

அங்கத்தைப் பூம்பாவையாக்கினோமென் 
றிருக்குமது தகவன்று நிலவால் வெந்த 

இவளையுமோர்பெண்ணாக்கலியல்புதானே . 


15 


16 


92 


பொய்யாமொழிப்புலவர் பாடிய 


17 


18 


சேமங்குருகையோசெய்யாதிருப்பாற்கடலோ 
நாமம்பராங்குசனோநாரணனோ- தாமம் 
துளவோவகுளமோதோளிரண்டோநான் கோ 
உளவோபெருமானுனக்கு . 

சங்கத்தார் அகவல் 
காலை ஞாயிறுகடுங்கதிர்பரப்பி 
வேலையுங்குள னும்வெடிபடச்சுவறித் 
தந்தை தாய்மக்கண்முகம்பாராமல் 
வெந்தசாகமும் வெவ்வேறருந்திக் 
குணமுடனாளுங்கொடுத்துறவாண்ட 
கணவனை மகளிர்கண்பாராமற் 
பழுத்தவுடலம்பசையறவற்றி 
விழித்தவிழியெலாம் வேற்றது விழியா. 
அறவுரையன் றிமறவுரைபெருகி 
உறவறமொழிந்தவூழிகாலத்தில் 
தாயிலார்க்குத்தாயேயாகியும் 
தந்தையிலார்க்குத் தந்தையேயாகியும் 
இந்தமாநிலத்திடுக்கண்டீர 
வந்து தோன் றியமாநிதிக்கிழவன் 
நீலஞ்சேரினெடுமாலானான் 
ஆலஞ்செறியினான் றசடையன் 
பிறந்தும்பிறர் கேடு நினையான் 
பிறர்பொருள் வவ்வான் 
மறந்தும் போகான்வாய்மையுங்குன்றான் 
இறந்து போகாதெம்மையுங்காத்தான் 
வருந்தல் வேண்டாம்வழுதி 
இருந்தனமிருந்தனமிடர்கெடுத்தனனே . 

திருமழிசையார் 
கணிகண்ணன் போவென்றான் காமருபூங்கச்சி 
மணிவண்ணாநீயிங்கிராதே-துணிவுடனே 
செந்தாப்புலவன்யான் செல்கின்றேனீயுமுன்றன் 
பைந்நாகப்பாய்சுருட்டிக்கொள் . 

ஆக செய்யுள் - 553 . 


19 


20 


93 


தனிப்பாடற்றிரட்டு 
சொக்க நாதப்புலவர் 


விருத்தம் 
சீர்கறுத்த முகிற்காத்தான் கஸ்தூரிபூபனருள் சேயாவென்று , 
மோர்கறுப்புமில்லாத தொண்டைவள நாட்டிருக்கு முசிதவேளே, ஆர் 
கறுப்பனென்று சொல்லி யழைத்தாலுநாமுன்னை யன்பினாலே , பேர் 
கறுப்பனிறஞ்சிவப்பன் கீர்த்தியினால் வெளுப்பனெனப் பேசுவோமே . 
பிள்ளைவயதினிற்கல்விகற்றோம்பின்பு 

பெரிய நரவாகனமும் பெற்றோம்பூமி 
உள்ளளவுங்கீர்த்திநிலைநிறுத்திக்கொண்டோம் 

ஒருகுறையுமில்லையினியுரைப்பக்கேண்மோ 
தெள்ளில குசிதம்பரத்தைதெரிசித்தோம்பின் 

சேற்கருங்கட்டவள நகைத்தெய்வயானை 
வள்ளிபுணர்சிவப்பனையுந்து தித்தோமெங்கள் 
மாவைவளர்கறுப்பவுன்னைவாழ்த்தினோமே . 

2 
எல்லப்பனம்மையப்பன் றருதிருவேங்கட ராமனெழிற் சீரா 
மன் , வல்லக்கொண்டமனுடனே மாவை வெங்கடேசனைப்போல் வரி 
சைதந்தான் , செல்வத்தம்பியருடனே மாவையில்வாழ் கறுப்பண்ணன் 
றெருவீதிக்கே, பல்லக்குத்தான் சுமந்தானது நமக்கோராயிரம் 

பொன் 
பரிசு தானே . 

3 
மெய்யிலேயொருபாதி யுமைக்களித்த செங்காட்டு விமலனாரே , 
மையிலேதோய்ந்த விழிச்சந்தன மான் றலைக்கரியை வளமாயாவி , 
னெய்யிலே தான் சமைத்துக் கொடுத்திருந்தும் படைத்திருந்து நீர்தா 
கையிலேமழுவெடுத்தாற் பொய்யாமோ பிள்ளை கொன்ற 

4 
களவு தானே . 

துப்பரையு மரகதத்தின் கொழுந்தரையு மொன்றாகத் துலங்கு 
மெய்யா , செப்பரிய புலியதனைத் தரிக்குமுத்தராபதியிற் சிவனே 
நீதான் , அப்பரையும் விழுங்கியொருபிள்ளையும் தின்றாற்றாமலையோ 
வின்னும் , கப்பரையுங்கையுமாய்ப் புறப்பட்டாய் நல்ல திருக்காட்சி 

5 
தானே . 
அடிபட்டீர்கல்லா லுமெறிபட்டீரத்தனைக்குமாளாயந்தப் 
படிபட்டும் போதாமலுதைபட்டீரிப்படியும்படுவாருண்டோ 


னின் று , 


94 


சொக்க நாதப்புலவர் பாடிய 


முடிப்பட்ட சடையுடையீர்கழுக்குன்றீர்முதற்கோணன் முட்டக்கோண 
லிடிபட்டும் பொறுத்திருந்தீர்சிவசிவாவுமைத்தெய்வமென்னலாமே . 6 

செல்லாரும் பொழில்புடைசூழ் புலியூரம்பலவாண தேவாவும் 
மைக் , கல்லாலும் வில்லாலுஞ் செருப்பாலும் பிரம்பாலுங் கடிந்து 
சாடும் , எல்லாருநல்லவரென் றெண்ணியரு ளீந்ததென்ன விகழ்ச்சி 
யொன்றும் , சொல்லாமன்மலரால்விட் டெறிந்தவனைக் காய்ந்ததென்ன 
சொல்லுவீரே. 

7 
நல்லாளையிட மருவுந்தியாகையா வும திடத்தினியாயங்காணோம் , 
கல்லாலே யெறிந்தோர்க்குஞ் செருப்படியா லுதைத்தோர்க்குங் 
கடிந்து போரில் , வில்லாலே யடித்தோர்க்குக் கொடுத்தீரே யல்லாமல் 
விழிநீர்சோர , எல்லாமுன் செயலென்றே யிருப்போருக்கியாதேனு 
மீகிலீரே . 

8 
பண்காணுந் தமிழ்ப்புலவீரினத்தோடே யினஞ்சேரும் பரிசே 
போலத் , தண் காவிமலர்த்தடஞ் சூழ்காவிரிநாட்டொருபு துமை சாற் 
றக்கேளீர் , கண்காண நரையான் மேல் வெண்காடை வீற்றிருக்கக் 
கண்டோமந்த , வெண் காடையிடப்புறத்தே பச்சையன்னங் 

கலங் 
திருக்கும் விதங்கண்டோமே . 

9 
இந்திரன் கலையாயென் மருங்கிருந்தானக்கினி புதரம் விட்டக 
லான் , இயமனெனைக்கருதான ரனெனக்கருதி நிருதிவந்தென்னையென் 
செய்வான் , அந்தமாம் வருண னிருகண் விட்டகலா னகத்தினின் 
மக்களும்யானும் , அநிலமதாகு மமுதினைக்கொள்வோம் யாரெதி 
ரெமக்குளாருலகில் , சந்ததமிந்தவரிசையைப் பெற்றுத் தரித்திரரா 
ஜனை வணங்கித் , தலைசெயுமெம்மை 

தலைசெயுமெம்மை நிலைசெய்சற் கீர்த்திச்சாளுவ 
கோப்பையனு தவும் மந்தாபுயத்தான்றிப்பையராயன் மகிழ்வொடு 
விலையிலாவன்னோன் , வாக்கினாற்குபேரனாக்கினானவனே மாசி லீசான 

10 
வண்டுகிண்டிய தொங்கலோ திகுணக்கெழுந்திடுமனிலமோ 

மன்னு நூபுரமோபயோதரமூருவானவர்கனிகையோ 
அண்டர் பூபதிவனிதையோமுகமமுதவாயிதழ்தும்பியோ 

அரிகையாயுதமோபிறந்திடமன்னமென்னவுலாவுவீர் 
கொண்ட நண்புமுதார முந்தவறாதகோகனகானனன் 

குத்தி பல்லவராயமேருகுணாள திப்பையன் வரையின் மேல் 
துண்டவெண்பிறைவேணிகைச்சிலை நாணெனப்பு கலாவிடின் 

தூரமோவதிபாரமோவுயர்சேரனுக்கொருதொங்கலே. 11 


பூபதியே . 


தனிப்பாடற்றிரட்டு 


95 


( குணக்கெழுந்திடுமனிலம் - கீழ்காற்று - கொண்டல்மேகம் - ஓதி ) 
( நூபுரம் - சிலம்பு - மலை - கொங்கை. ) வானவர்கனிகை - அரம்பை 
வாழைத்தொடை . ) அண்டர்பூபதிவனிதை - சசி - சந்திரன் - முகம் ) 
தும்பி - வண்டு ( தேன் - இதழ் ) ( அரிகையாயுதம் - ஆழி - திருப்பாற் 
கடல் ) துண்டவெண்பிறை சூடி கைச்சிலைநாண்-ஆதிசேடன் - வாசுகி - 
வா - சுகி என்னாவிடின் ) ( சோன் தொங்கல் - பனை ) ( மடலேறுவேனென் 
பது கருத்து ) 
சந்திரனுக்குட லூனந்தன தனுக்கோர்கண்ணூனந்தருவினீழல் 
இந்திரற்கோபகக்குறியாமியமனுக்கோபுழுக்காலாமிரவியீன்ற 
மைந்தனுக்கோகான் முடமாம்வனசனுக்கோர் தலைகுறையாய்வாழ்வராயின் 
பந்தமுளமானிடரைவிதிவிடுமோவாலவாய்ப்பதியுளானே . 12 


13 


14 


கட்டளைக்கலித்துறை 
அட்டாவதானமுந்தொல்காப்பியமுமகப்பொருளும் 
தொட்டாதிதொட்டப் பந்தமெல்லா நம்மைச்சொல்லச்சொல்லி 
ஒட்டாரங்கட்டி நம்பல்லக்குக்கொம்பையொடித்தெறிந்த 
தட்டாரப்பையலரிகாபுத்ரனைச்சண்ணினனே . 
பண்டனைப்பண்டனையோது பெம்மானைப்பனிவரைக்கோ 
தண்டனைத் தண்டனை செய்யுமுத்தண்டனைத்தண்டனை மூ 
தண்டனையண்டர்தொழுந்திருமாற்பேறமர்ந்தமணி 
கண்டனைக்கண்டனையாயினெஞ்சேமுத்திகண்டனையே . 
துளைபடுமராமாமோரேழுமெய்தவன் றூ துகவி 
உளைப்படுவாரி தியொன்றேகடந்ததொளிர்தரள 
வளைபடுவாவிமணவைமன்கூத்தன் வகுத்தகவி 
தளைபடுகாலுடனேகடலேழையுந்தாண்டின தே . 
துங்காதராதலமெங்குமொருமிக்கத்துய்த்தநா 
சிங்கா தராதரந்தானறிந்தேனல்கச்சேலம்வந்த 
கெங்காதராநின்புகழ் கேட்டசைப்பன்கிரீடமென்றே 
வெங்காதராவுக்குச்செய்தானிலை மலர் வேதத்தனே . 
புரசைவடமலையப்பாவிருட்கயம் பூண்டுகொண்டு 
முரசைவடமலையப்பாலுஞ்செல்லமுழக்கஞ்செய்தோய் 
ரசைவடமலையப்பாம்பின்வைத்துத்திருக்கண் வளர் 
ரசைவடமலையப்பாவிப்பாவிப்பாருக்கோரிந்திரனே . 


15 


16 


17 


96 


சொக்க நாதப்புலவர் பாடிய 


18 


சோதிச்சவரிவிழிக்கோகரவில்லை தூயகுழல் 
கோதிச்சவரிமுடிக்கறியாள் கொண்ட கோலமென்னோ 
நீதிச்சவரிப்பெருமாளென்றோதிநினைந்துருகப் 
போதிச்சவரிலிவட்காரோவறிகிலன் பூங்கொடியே . 
சொல்லுக்கினியகழுக்குன்றரேயுமைச்சொல்லவென்றால் 
அல்லற்பிழைப்புப்பிழைத்துவிட்டீர் முப்புராதியர்மேல் 
வில்லைக்குனித்தெய்யமாட்டாமனீரந்தவேளை தனிற் 
பல்லைத் திறந்து விட்டீரிதுவோ நும்படைத்தொழிலிலே . 
துயிலையிலேயிடர்துன்னையிலேதெவ்வர்சூழையிலே 
பயிலையிலேயிருட்பாதியிலேபசும்பாலன த்தை 
அயிலையிலேவய தாகையிலேநமக்கார் துணை தான் 
மயிலையிலேவளர்சிங்காரவேலர்மயிலையிலே . 


19 


20 


21 


22 


போதாசிவகுருநாதாகலவைபுழுகொடுசவ் 
வாதார்ந்தகொங்கைக்குறமாதுவள்ளிக்குவாய்த்திடுமின் 
பாதாருகற்செற்றவேல் விடுத்தாலென்பகையையறுக் 
காதாமனமிரங்காதாசிவகிரிக்காங்கேயனே . 
காப்பிட்ட பிள்ளைக்கறிக்கிச்சைப்பட்டுவையைக்கரைமேன் 
மாப்பிட்டுவந்தமயிலேசனே மலையான நின்னைக் 
கூப்பிட்டு நின்று குனிந்தொருகோலக்கொம்பாற்றடவிப் 
பூப்பட்டகண்ணிச்சயமாக்கினான்மைப்புயல்வண்ணனே . 
உம்பரைவாழ்வித்தநஞ்சங்கொண்டோமொண்புரமெரித்த 
அம்பரையேற்றிய சூலங்கண்டோமருளுங்குறைவில் 
நம்பரைபாகமுங்கண்டோமவர் திருநாமஞ்சொல்லா 
வம்பரையுங்கண்ணிற்கண் டோம்வெண்காடனைவாழ்த்துங்களே . 
மாடேறுதாளுமதியேறு சென்னியுமாமலரோன் 
ஓடேறுகையுமுடையார் தமக்கிடமோங்கியநெற் 
சூடேறுசங்கஞ்சொரிமுத்தைமுட்டையென்றேகமலக் 
காடே னுமன்னஞ்சிறகாலணைக்குக்கழுக்குன்றமே . 
நெருப்புக்கறுக்கச்சிவப்புள்ளமேனியர்நீள் கனகப் 
பொருப்பைக்குனித்துப்புரமெரித்தார்க்கிடம்போர்க்களிற்றின் 
மருப்புக்கண் முத்தும் வளர்கழைமுத்தும் வளைக்கண்முத்தும் 
கருப்புக்கண் முத்துமதிக்குலங்காட்டுங்கழுக்குன்றமே . 


23 


24 


25 


97 


தனிப்பாடற்றிரட்டு 
ஆலங்கிடக்குமனத்தார்க்கொருநன் றியம்பிலிட்ட 
கோலங்கிடக்குங்கண்டாய்குறையா தகுணமுடைய 
சீலங்கிடக்குமனத்தார்க்கொருநன்றி செய்யில்வெகு 
காலங்கிடக்குங்கண்டாய்வணிகாசெந்தில்காத்தவனே . 


26 


வெண்பா 


27 


23 


29 


வேளுக்குவாம்பரியும் வில்லுக்குலேமுஞ்சேல் 
வாளொக்குங்கண்மடவார்வாய்க்காடும் நாளும் 
மருதப்பனையேவளர்த்து விட்டதாலே 
மருதப்பனைவணங்குவார் . 
சிந்தாமணிசங்குதேனுமலர்த்தாமரைசீர் 
ஐந்தருவுநின்னவேயாயிருக்க வந்தேதான் 
கச்சவிடமேயுண்ட கண்டாகடைதோறும் 
பிச்சையிரந்துண்டதென்ன பேசு . 
அந்திக்கார்வந்து மயலாற்றுவாரன்னையிடு 
வந்திக்கார்வந்து வழக்குரைப்பார் - நந்திக்கார் 
கச்சிக்காளத்திக்கார்காதலுரைப்பார்கனகக் 
கச்சிக்காளத்திக்கார்காண் . 
இருப்போமென்றாலுமிராதுளமானேயிக் 
கருப்போமென்றாலுங்கசக்கும் - விருப்பாரும் 
காசண்முகனைக்கடல்புடைசூழ்கோவளம்வாழ் 
மாசண்முகனை மறந்து . 
பாரவிளநீர்சுமக்கப்பண்டேபொறாதவிடை 
ஆரவடஞ்சுமக்கவாற்றுமோ - நேரே 
புடைக்கனத்தகொங்கையின் மேற்பூங்களபஞ்சாத்தி 
இடைக்கனத்தம்வைத்தவராரின்று . 
வெங்காயஞ்சுக்கானால் வெந்தயத்தாலாவதென் 
இங்கார்சுமந்திருப்பாரிச்சரக்கை - மங்காத 
சீரகத்தைத் தந்தீரேற்றேடேன் பெருங்காயம் 
ஏரகத்துச்செட்டியாரே . 
என்னெஞ்சுகல்லாகுமென்றறிந்தகல்லுமையாள் 
பொன்னன்சரணம்பொறாதென்றே முன்னாள் 

13 


30 


31 


ன 


32 


98 


சொக்க நாதப்புலவர் பாடிய 


இடத்தாளேயம்மியின் மேலேற்றுக்களக்காடா 
இடத்தாளேயஞ்சாதேயின்று , 


33 


94 


பன 


35 


36 


முன்னேயிரண்டு முலை முற்றிய பின்னாலுமுலை 
எந்நோமென்மதலைக்கெட்டுமுலை - எங்காளும் 
பைந்நாகஞ்சூழ்மதுரைப்பாணாநின்பாகனுக்கிங் 
கென்னாகமென்னாமினி. 
நங்கையொருத்தியையு நாமிருவர்மூவரையும் 
பொங்குமமளிபொறுக்குமோ -சங்கம் 
குழையவரால்பாயுங்குருநாடர்கோவே 
பழையவராலென்னபயன் . 
நங்கைப்பயண நமக்கென்றுரைத்தளவில் 
அங்கம்பசலை நிறமானதே - செங்கை 
வளைநெகிழப்பா திமறுத்தேனென்றோத 
உளநெகிழப்பாதியுடைந்து . 
உன்னுயிருமென்னுயிருமொன்றென்பதின் றறிந்தேன் 
மன்னுபுகழ்மச்சத்தார்மன்னவா - உன்னுடைய 
பொன்னாகத்தெங்கையர்தம்போகநகச்சின்னங்கண் 
டென்னாகத்தேயெரிகையால் 
ஒருவர்க்கிடமாயுகந்திருந்தபாயல் 
இருவர்க்கிடமாயதென்னோ- மருவலரைக் 
கன்னாட்டவின்னாட்டுங்கண்டன் கரிகாலன் 
தன்னாட்டிது புதுமைதான் . 
அம்பலவாவின்னொருகாலாடினாலாகாதோ 
உம்பரெலாங்கண்டதெனக்கொப்பாமோ - சம்புவே 
வெற்றிப்பதஞ்சலிக்கும் வெம்புலிக்குந்தித்தியென 
ஒற்றிப்பதஞ்சலிக்குமூர் . 
மா தாவுடல்சலித்தாள் வல்வினையேன் கால்சலித்தேன் 
வேதாவுங்கைசலித்துவிட்டானே - நாதா 
இருப்பையிலேவாழ்சிவனேயின்னமோரன்னை 
கருப்பையிலேவாராமற்கா. 
இந்தவிடைநிற்பதறிதென்னாணையும்மாணை 
சந்தேகமாகச் சமைத்தானே - அந்தவயன் 


37 


38 


39 


40 


99 


41 


தனிப்பாடற்றிரட்டு 
பாரதிராமன் வரையிற்பைந்தொடியீர்கொங்கையில் 
நீர திராமன்னடமின்னீர் . 
காளத்தீகண்டத்தேகாளத்தீநெற்றியிலே 
காளத்தீயுன் றன்கரத்திலே - காளத்தீ 
அங்கமெங்கும் வெவ்வழலையாற்றினாண் ஞானப்பூங் 
கங்கையென்னும்பெண்ணொருத்திகண்டு . 
மேவிலுடனே விடியும் விடியாது 
கோவைமணிமார்பன் கூடாநாள் - தேவர் 
திரண்டாதரிக்கின்றதென்ன ரங்கமாலே 
இரண்டாலும் பொல்லாதிரா. 

ஆகசெய்யுள் - 567 . 


42 


43 


அம்மானை 


1 


சித்தம்பூர்வாழுஞ்சிவனளித்தபிள்ளையார் 
மெத்தப்பெருவயிறாவீங்கினர்காணம்மானை 
மெத்தப்பெருவயிறாவீங்கினரேயாமாயின் 
இத்தரையின் மீதவருக்கேச்சலவோவம்மானை 
இரவுபகல்குட்டிணிக்கிங்கேச்சுண்டோவம்மானை .. 
விருப்பாரும்பூஞ்சோலை மேவு திருவரங்கர் 
திருப்பாற்கடலுடைய செல்வர்காணம்மானை 
திருப்பாற்கடலுடைய செல்வரேயாமாயின் 
இரப்பாற்குப் பெண் கொடுத்ததென்னமதியம்மானை 
என்றல்லோமண்ணுண்டிருந்தனர்காணம்மானை . 
ஆதாரமாங்குடந்தையா திகும்பேச்சுரனார் 
கோ தாடு மன்மதனைக்கொன்றெரித்தாரம்மானை 
கோதாடுமன் மதனைக்கொன்றெரித்தாராமாயின் 
மாதாபிதாக்கள்பழிவாங்காரோவம்மானை 
வாங்குதற்குமுன்வாயின் மண் விழுந்ததம்மானை . 
தொல்லுலகிலெல்லோருஞ்சொன்ன மாங்கனியொன்று 
நல்லதொருகாஞ்சிநகரிலுண்டேயம்மானை 


2 


3 


100 


அம்மானை 


4 


5 


6 


நல்லதொருகாஞ்சி நகரிலுண்டேயாமாயின் 
எல்லார்க்குந்தானேயினிக்குமோவம்மானை 
இனித்திருக்குமொருவேளையெரித்திருக்குமம்மானை . 
மட்டுவார்கூந்தலுமையாண்மனமகிழக் 
கட்டுமாவொன்றுள துகச்சியிலேயம்மானை 
கட்டுமாவொன்றுள துகச்சியிலேயாமாயின் 
இட்டமாய் நற்கனிகாயில்லையோவம்மானை 
இல்லாமற்கல்லாலெறிவாரோவம்மானை . 
கல்லாலின் கீழிருக்குங்காளத்திநாதருக்குப் 
பொல்லாச்சிலந்திபுகுந்ததுகாணம்மானை 
பொல்லாச்சிலந்திபுகுந்ததுவேயாமாயின் 
வல்லானொருபணிக்கன்வாரானோவம்மானை 
வந்தல்லோ பண்டுவடுப்பட்டதம்மானை . 
ஆரத்தடவயல் சூழாமாதைவாழழகர் 
தாரொத்தமேனிதழலொத்த தம்மானை 
தாரொத்தமேனி தழலொத்ததாமாயின் 
ஈரக்கங்கா நதியாளிருப்பதேனம்மானை 
ஈரம்பெருநெருப்புக்கில்லையேயம்மானை . 
மாசிலாத்தென் விரிஞ்சைமார்க்கசகாயலிங்கர் 
வேசியர்பாற்றூது சொல்லி மீண்டனர்காணம்மானை 
வேசியர்பாற்றூது சொல்லி மீண்டனரேயாமாயின் 
வீசைமுனைவெழ்க்கமவர்க்கில்லையேயம்மானை 
இல்லாமற்றலையிறக்கமேன்வந்ததம்மானை 
வற்றாதவையையிலும் வாள்விஜயன் றன்கையிலும் 
பற்றாமலண்ணலடிபட்டனர்காணம்மானை 
பற்றாமலண்ணலடிபட்டனரேயாமாயின் 
பெற்றாரில்லா தசிறுபிள்ளையோவம்மானை 
பிள்ளைமதியுடையபித்தர்காணம்மானை . 
பூங்காவனஞ்சூழும்புள்ளிருக்கும்வேளூரான் 
பாங்கான தென்மதுரைப்பாணன்காணம்மானை 
பாங்கானதென்மதுரைபாணனேயாமாயின் 
தாங்கா திழையெடுத்துத்தைப்பனோவம்மானை 
தையலுக்கு நல்லசமர்த்தன்காணம்மானை . 


7 


8 


9 


10 


தனிப்பாடற்றிரட்டு 


101 


11 


இப்பூமி தன்னிலியல்பாந்திருத்தணியில் 
முப்பூவிளையுமுருகருக்கேயம்மானை 
முப்பூவிளையுமுருகருக்கேயாமாயின் 
அப்பவருக்கங்கேயரிதல்லோவம்மானை 
அவர்க்கு முகமாறானாலப்பரிதோவம்மானை . 
மாந்தரொடுவிண்ணோர்வணங்கு தணிகாசலத்தான் 
போந்து தலையோட்டிலிரப்போன்மகன்காணம்மானை 
போந்து தலையோட்டிலிரப்போன்மகனேயாமாயின் 
காந்திவிடுமாடகப்பொற்காசரிதோவம்மானை 
கல்லாரவெற்படைந்தாற்காசரிதோவம்மானை . 


12 


பாலாறுசேரும்பரமர் திருவிற்கோலர் 
நாலாறுசேரிநடுப்புகுந்தாரம்மானை 
நாலாறுசேரி நடுப்புகுந்தாராமாயின் 
தோலாமையோடெலும்பு தொட்டதுண்டோவம்மானை 
தொட்டனரென்றே மறையோர் தொட்டிலர்காணம்மானை . 


13 


14 


கோணாமலையுடைய கோதையிடப்பாகனார் 
சேணாடர்போற்று திருவம்பலர்காணம்மானை 
சேணாடர்போற்று திருவம்பலரேயாமாயின் 
ஏனாதிமால்பிரமர்க்கெட்டாரோவம்மானை 
இடைமதிக்குங்குசமதிக்குமெட்டுவரோவம்மானை . 
அண்டரெல்லாம் போற்றுகின்றவண்ணாமலைநாதர் 
கண்டொருபெண்பாதியுடல்கைக்கொண்டாரம்மானை 
கண்டொருபெண்பாதியுடல்கைக்கொண்டாராமாயின் 
உண்டவிடமெல்லாமேலூராதோவம்மானை 
ஊருமென்றேயுண்ணாமுலையானாளம்மானை . 
தேவாதிதேவன் றிருவல்லிக்கேணியண்ணல் 
ஓவாப்பெருஞ்செல்வமுற்றவன்காணம்மானை 
ஓவாப்பெருஞ்செல்வமுற்றவனேயாமாயின் 
பூவாளுமாவலிபாற்போவதேனம்மானை 
போனகதை கேட்கிலது பூத்தானமம்மானை . 
வில்வத்திருச்சடிலமேவுமயிலேச்சுரனார் 
செல்வந்தழைந்தநிறைசெல்வர்காணம்மானை 


15 


16 


102 


அம்மானை 


17 


18 


19 


செல்வத்தழைந்தநிறைசெல்வரேயாமாயின் 
இல்லங்கடோறுமிரப்பதேனம்மானை 
இரந்தார்வி திதலைவந்தேறலாலம்மானை . 
தீமைக்கடல்விடத்தைத் தேர்ந்தவிரிஞ்சேச்சுரனார் 
வாமத்தொருமயிலைவைத்தனர்காணம்மானை 
வாமத்தொருமயிலைவைத்தனரேயாமாயின் 
ஏமமுடிமேலாவமேறுமோவம்மானை 
ஏறாதோவன் புற்றிருந்தக்காலம்மானை . 
இருவருக்குங்காண்பரிய வீசர்மதுரேசர் 
விருதுகட்டியங்கம் வெட்டி வென்றனர்காணம்மானை 
விருதுகட்டியங்கம்வெட்டிவென்றனரேயாமாயின் 
அருமையுடம்பிருகூறாவதேனம்மானை 
ஆனாலுங்காயமில்லையையரிவர்க்கம்மானை . 
அடர்ந்துவாழுங்குடந்தையாராவமுதர் 
மடந்தைபாகர்க்கேறு மாடுகாணம்மானை 
மடந்தைபாகர்க்கேறுமாடு தானாமாயின் 
கடந்தபாதம்மிரண்டுங் காணாரோவம்மானை 
கண்ணிரண்டும் பூவானாற்காண்பாரோவம்மானை . 
கொண்ட றிகழ்சோலைவளர் கும்பபுரிவாழானார் 
பெண்டுகளைச்சுமந்தபித்தர்காணம்மானை 
பெண்டுகளைச்சுமந்தபித்தரேயாமாயின் 
கண்டவிடந்தங்குங்கருத்தசோவம்மானை 
கண்டவிடந்தங்குங்கருத்தர் தாமம்மானை . 
தெண்டிரை சூழ்தில்லைச்சிவகாமி தாயார்க்குக் 
கண்டமெல்லாஞானக்கரும்பது காணம்மானை 
கண்டமெல்லா ஞானக்கரும்பதுவேயாமாயின் 
அண்டர்பிரானாலை தனிலாடானோவம்மானை 
ஆடிப்புலியூரமர்ந்தனன் காணம்மானை . 
விருத்தசடைத்தில்லை நகர்மேவுஞ்சிதம்பரர்க்கு 
வருத்தமிகுமொருகால்வா தமல்லோவம்மானை 
வருத்தமிகுமொருகால்வாதமேயாமாயின் 
பெருத்தகடனஞ்சாற்றிப்பிழையாரோவம்மானை 
பிழைத்தல்லோ நடமாடிப்பேருற்றாரம்மானை . 


20 


21 


22 


23 


103 


தனிப்பாடற்றிரட்டு 
விரிந்தபுகழ்புள்ளிருக்கும்வேளூர்வயித்தியனார் 
பரிந்துவினை தீர்க்கவல்லபண்டிதர்காணம்மானை 
பரிந்து வினை தீர்க்கவல்லபண்டிதரேயாமாயின் 
மருந்து விலைகைக்கூலி வாங்காரோவம்மானை 
வாயிலேமண்போட்டுவாங்குவர்காணம்மானை . 
பாட்டுவரிச்சுரும்பர்பாடுஞ்சிதம்பரனார் 
மாட்டிடையன்றேடமன்றிலாடெடுத்தாரம்மானை 
மாட்டிடையன்றேடமன்றிலாடெடுத்தாராமாயின் 
ஆட்டுக்கா றன்னையறிந்ததெவரம்மானை 
அறிந்தனகாண் காற்புலியுமரைப்பாம்புமம்மானை . 


24 


25 


26 


இன்ன திதுவென் றிறைவன்றிறமதனைச் 
சொன்ன மறையுந் துணிந்தறியா தம்மானை 
சொன்ன மறையுந்துணிந்தறியாதாமாயின் 
கன்னிவனத்திடையேகாணலாமம்மானை 
கண்டார்பிறிதென்றுங்காணார்காணம்மானை . 
மாலறியாக்கள்ளனவன் வந்து மன்றுளே புகுந்து 
கோலமுடனாடெடுத்துக்குன்றொளித்தானம்மானை 
கோலமுடனாடெடுத்துக்குன்றொளித்தானாமாயின் 
காலு தலைதோலெலும்புகண்ட துண்டோவம்மானை 
கண்டல்லோவிருகழுகுகாத்திருப்பதம்மானை . 


27 


28 


கற்றச்சடைமுடியார்கச்சியேகம்பருக்கு 
நெற்றிக்கண்ணொன்று நெருப்பது காணம்மானை 
நெற்றிக்கண்ணொன்று நெருப்பதுவேயாமாயின் 
பற்றிச்சடையிற்படராதோவம்மானை . 
படருமென்றேகங்கைபதிவிருந்தாளம்மானை . 
செம்பொன் மலைவெள்ளிமலை சேரவிரண்டிருக்கக் 
கம்பர்விரும்புவதுங்கஞ்சிகாணம்மானை 
கம்பர் விரும்புவதுங்கஞ்சியேயாமாயின் 
அம்புவியெல்லாமளக்கவன்னமெங்கேயம்மானை 
அன்னந்திருக்கம்பையாற்றிலுள்ள தம்மானை . 
ஈசன்பசுவாகியே மனோருகன்றாகி 
வீசுபுகழாரூரின் வீதிவந்தாரம்மானை 


29 


104 


அம்மானை 


வீசுபுகழாரின் வீ திவந்தாராமாயின் 
காசளவு பாலுங்கறவாதோவம்மானை 
கன்றைபுதைத் தகாலிகறக்குமோவம்மானை . 


30 


ஒற்றியூர்த்தியாகரொருபெண்பாற்சுந்தரரை 
உற்றுநீசத்தியம்பண்ணென்றொளித்தாரம்மானை 
உற்று நீசத்தியம்பண்ணென்றொளித்தாராமாயின் 
குற்றமுண்டோவன்பர்மேற்கோபமோவம்மானை 
கோபமேதோமகிழ்வாய்க்கொண்டிருந்தாரம்மானை . 


31 


அக்கரவம்பூண்டிருந்தவங்கயற்கண்ணம்மைபங்கர் 
கைக்கொண்டு செத்தகன்றைக்காவிவந்தாரம்மானை 
கைக்கொண்டு செத்தகன்றைக்காவிவந்தாராமாயின் 
சொக்கர் மதுரைக்குத்தோட்டியோவம்மானை 
தோட்டியென்றேகாமனையுஞ்சுட்டெரித்தாரம்மானை . 


32 


ஆரவயல் சூழருணையண்ணாமலைநாதர் 
பேருலகில்வண்ணாரப்பெண்கொண்டாரம்மானை 
பேருலகில்வண்ணாரப்பெண்கொண்டாராமாயின் 
சாரும்புடைவையெல்லாந்தப்பினரோவம்மானை 
தப்பினார் தாருவனத்தார் புடைவையம்மானை . 

. 


33 


திருப்பாதிரிப்புலியூர்ச்செல்வச்சிவக்கொழுந்தர் 
கருப்பாஞ்சிலையானைக்காய்ந்தனர்காணம்மானை 
கருப்பாஞ்சிலையானைக்காய்ந்தனரேயாமாயின் 
ஒருத்திக்கிருவருடன் கலப்பேனம்மானை 
கலவாரோகன்னிவனங்காவல்கொண்டாலம்மானை . 


34 


மன்றாடியாமெங்கண்மாமாசிலாமணியார் 
நன்றான முல்லைக்கு நாயகர்காணம்மானை 
கன்றான முல்லைக்குநாயகரேயா மாயின் 
குன்றாமற்பெண்ணெங்கேகொண்டனர்காணம்மானை 
கொண்ட பெண்ணோநல்ல கொடியிடைச்சியம்மானை . 


35 


சுந்தரஞ்சேர்தென்குடந்தைச் சோமநாதப்பெருமான் 
கந்தரிடமாமி தனைக்கைப்பிடித்தாரம்மானை 
கந்தரிடமாமி தனைக்கைப்பிடித்தாராமாயின் 


105 


தனிப்பாடற்றிரட்டு 
இந்தவுலகதனுக்கேற்குமோவம்மானை 
ஏற்குமென்றேகையின்மழுவேந்தினர்காணம்மானை . 


36 


37 


அட்ட திக்கெண்கன்னிவனத்தாரப்பரைக்கடலில் 
இட்டகற்றூணோடுகரையேறவிட்டாரம்மானை 
இட்டகற்றூணோடு கரையேறவிட்டாராமாயின் 
விட்டகற்றூணீரின் மிதக்குமோவம்மானை 
மிதவாதோமுன் வளைந்து வில்லானாலம்மானை . 
தந்தைபிடித்தரியத்தாயானவள் சமைக்க 
வெந்தவிடக்குய்ந்து மீண்டது காணம்மானை 
வெந்தவிடக்குய்ந்து மீண்டதுவேயாமாயின் 
மைந்தனுறுப்புமணத்ததோவம்மானை 
மாதையான்வல்லபத்தால்மணத்ததுகாணம்மானை . 


38 


39 


40 


நாணென்றானஞ்சிருக்குநற்சாபங்கற்சாபம் 
பாணந்தான்மண்டின்றபாணங்காணம்மானை 
பாணந்தான் மண்டின்றபாணமேயாமாயின் 
சேணார்புரமெரித்தசேவகமேதம்மானை 
சேவகத்தைச் சொல்லச்சிரிப்பல்லோவம்மானை . 
பொன்றிரளுஞ்சித்திரஞ்சூழ்பூம்புகலூர் தன்னில்வளர் 
தந்திமுகன் பெருவயிறன் சப்பாணியம்மானை 
தந்திமுகன் பெருவயிறன் சப்பாணியாமாயின் 
இந்தவயிற்றுக்கிரையெங்கேவம்மானை 
என்றல்லோவீசனிரக்கலுற்றானம்மானை . 
தெள்ளுபுகழ்படைத்ததிருமுட்டத்தெம்பெருமாள் 
உள்ள நிலமெல்லாமுழுதுண்டாரம்மானை 
உள்ள நிலமெல்லாமுழுதுண்டாராமாயின் 
கள்ளனிவனென்று சொல்லிக்கட்டுவதேனம்மானை 
கட்டாரோபோரிற்கதிர்மறைத்தாலம்மானை . 
அடுத்த திருக்காவிரிசூழணியரங்கரெப்போதும் 
எடுத்த திருக்கோயிலைவிட்டெழுந்திராரம்மானை 
எடுத்ததிருக்கோயிலைவிட்டெழுந்திராராமாயின் 
படுக்கையிலேவிடந்தீண்டிப்பட்டனரோவம்மானை 
பட்டனறென் றல்லோபருந்தெடுத்ததம்மானை . 

14 


41 


42 


106 


அம்மானை 


மட்டுற்றசோலைமதுராபுரிச்சொக்கர் 
பிட்டுக்குமண்சுமந்தபித்தர்காணம்மானை 
பிட்டுக்குமண்சுமந்தபித்தரேயாமாயின் 
ஒட்டத்தொழிலவருக்குள்ள தோவம்மானை 
உள்ளன்பிலா தவருக்கொட்டர்காணம்மானை . 


43 


44 


45 


நீண்மதில் சூழாயல்வளர்நீலகண்டேசுரனார் 
சேணுயர்ந்தகீர்த்தித்தியாகர்காணம்மானை 
சேணுயர்ந்தகீர்த்தித்தியாகரேயாமாயின் 
கானக்கொடைக்கொடி தான் கட்டினரோவம்மானை 
கையாற்சொன்னக்கொடியைக்கட்டினர்காணம்மானை . 
அம்புலியூரென்னுமணிகொள் சிதம்பரத்தே 
வெம்புலியொன்றெந்தாளுமேவுங்காணம்மானை 
வெம்புலியொன்றெந்தாளுமேவுமேயாமாயின் 
அம்பலத்தைத்தான் விட்டகலாதோவம்மானை 
ஆட்டைவிட்டுவேங்கையகலுமோவம்மானை . 
புட்படியுநாரணன் போற் பூவைவேங்கடாசல வேள் 
மட்படியில்வாழும்வயித்தியன்காணம்மானை 
மட்படியில்வாழும் வயித்தியனேயாமாயின் 
கட்படுநர் நோய் தீரக்காண்பானோவம்மானை 
காண்பானிவனுங்கடை மருந்தாலம்மானை . 
செல்லார்வலஞ்சுழியிற் செங்கழுநீர்ப்பிள்ளையார் 
எல்லார்க்கு நல்லவரமீவர்காணம்மானை 
எல்லோர்க்கு நல்லவரமீவரேயாமாயின் 
தொல்லுலகிலுள்ளோர் து தியாரோவம்மானை 
துதிக்கையவர் தமக்குச்சொந்தமன்றோவம்மானை . 


46 


47 


தேங்குபுகழ்த்தென்மயிலைச்சிங்காரவேன் முருகர் 
வேங்கைவனத்திலன்றுவேட்டைவந்தாரம்மானை 
வேங்கைவனத்திலன்று வேட்டைவந்தாராமாயின் 
பாங்காகவே முயன் மான்பற்றினரோவம்மானை 
பற்றினரோமான் கன்றைப்பாரறியவம்மானை . 
வடவாறு சூழவரும்வாழ்மயிலின்வாகனனார் 
விடமானெலும்பு கொண்டவேடன்மகனம்மானை 


43 


தனிப்பாடற்றிரட்டு 


107 


விடமானெலும்பு கொண்டவேடன்மகனாமாயின் 
அடைவானவள்ளியறியாளோவம்மானை 
அம்மான் மகளறிந்தாலச்சமுண்டோவம்மானை . 


49 


திரிச்சிராப்பள்ளியான் செட்டிமகட்காவேடம் 
தரிச்சுமருத்துவஞ்செய்தாயானாரம்மானை 
தரிச்சுமருத்துவஞ்செய்தாயானாராமாயின் 
மருத்தெண்ணெய்ச்சிக்கின்மணமிலையேயம்மானை 
மட்டுவார்குழலிருந்தான் மணமரிதேவம்மானை . 


50 


நாடுந்திருச்சம்புநாதர்க்கிருப்பிடத்தில் 
ஒடுஞ்சலம் பெருகியூற்றெடுத்ததம்மானை 
ஓடுஞ்சலம் பெருகியூற்றெடுத்ததாமாயின் 
நாடுமொருசிலந்திகண்ணினதோவம்மானை 
நவை தீரொருசிலந்தி நண்ணின துண்டம்மானை . 


51 


எண்ணரியகாஞ்சியில்வாழேகாம்பரநாதர் 
அண்ணறிருமேனியெங்குமாகாசமம்மானை 
அண்ணறிருமேனியெங்குமாகாசமாமாயின் 
வண்ணமுலைமார்பின் வடுப்படுமோவம்மானை 
மாவடியில்வாழ்பவர்க்குவடுவரிதோவம்மானை . 


52 


பூங்கொன்றைநாதன் புகழ்கச்சியேகம்பன் 
சேங்கண்ணின் மீதேறுஞ்செல்வன் காணம்மானை 
சேங்கண்ணின் மீதேறுஞ்செல்வனேயாமாயின் 
மாங்கண்ணின் கீழிருக்கவந்ததேனம்மானை 
வந்தல்லோவிவ்வாறு வடுப்பட்டதம்மானை . 


53 


சேற்றான் மடையடைக்குஞ்சேவகனார்கூடலிலே 
வேற்றாளாய்மண்சுமக்க வேண்டினர்காணம்மானை 
வேற்றாளாய் மண்சுமக்கவேண்டினரேயாமாயின் 
மாற்றானடித்தவடுவிலையோவம்மானை 
மாவடியில் வாழ்பவர்க்குவடுவரிதோவம்மானை . 


54 


எட்டு திக்குள்ளோருமிறைஞ்சுமெங்கள் சொக்கலிங்கம் 
ட்டுகின்ற வேகசந்தகிராகிகாணம்மானை 
கிட்டுகின்றவேகசந்தகிராகியேயாமாயின் 


108 


அம்மானை 


கொட்டிமகவான் பல்காற்குழறுவதேனம்மானை 
குழறானோவாசற்குக்கோளிழைத்தாலம்மானை . 


55 


பதமலராற்சகடுதைத்தபாரவடமலையர் 
அதிகுணத்துநிலமகண்மேலாசைகொண்டாரம்மானை 
அதிகுணத்து நிலமகண்மேலாசைகொண்டாராமாயின் 
விது முகத்து மலர்மானைவிட்டனரோவம்மானை 
விடுவாரோமாலானான் மேதினிக்குளம்மானை . 


56 


மனஞ்சலியாமற்றினமுமாறாமற்றண்டலையார் 
தினங்கீரை மாவடுவுந்தின் றுவந்தாரம்மானை 
தி னங்கீரைமாவடுவுந்தின் றுவந்தாராமாயின் 
கனங்கொண்டுமெய்யிலனல்காணாதோவம்மானை 
கண்டது காணெற்றியிலேகண்ணெரிச்சலம்மானை . 


57 


58 


தண்டாமரைத் தடஞ்சூழ் தண்டலையாரெப்பொழுதும் 
உண்டாரிளங்கீரைமாவடுவுமம்மானை 
உண்டாரிளங்கீரைமாவடுவுமாமாயின் 
பண்டேதான் றின்றுபழக்கமுண்டோவம்மானை 
பழக்கமில்லைத்தாயானார்பழக்கிவைத்தாரம்மானை . 
பொன்னே றுமார்பர்புகழ்சேர் திருவரங்கர் 
எந்நேரமும்பாம்பிலேகிடப்பாரம்மானை 
எந்நேரமும்பாம்பிலேகிடப்பாராமாயின் 
என்னே தலைக்குவிடமேறாதோவம்மானை 
ஏறுமோசெங்கருடனே றினாலம்மானை . 


59 


60 


எந்தவுலகும்பரவுமெங்கள் சொக்கலிங்கேசர் 
சந்ததமும் பொன்மன்றிற்றானடிப்பாரம்மானை 
சந்ததமும்பொன்மன் றிற்றானடிப்பாராமாயின் 
அந்தவெள்ளிமன்ற தனிலாடினதேனம்மானை 
ஆடினார்கான் மாற்ற திகமென்றேயம்மானை . 
நேயமிகுமாயல்வளர்நீலகண்டேச்சுரனார் 
ஆயுமவர்க்கெல்லாமருண்மேகமம்மானை 
ஆயுமவர்க்கெல்லாமருண்மேகமாமாயின் 
காயமுழுதுங்கறுக்காதோவம்மானை 
கண்டமட்டுத்தான் கறுப்புகாட்டினதேயம்மானை . 


61 


109 


தனிப்பாடற்றிரட்டு 
மத்திமதிசூடிமயிலைவிருபாட்சிலிங்கர் 
சுத்தவடிவெல்லாஞ்சுடர்வடிவேயம்மானை 
சுத்தவடிவெல்லாஞ்சுடர்வடிவேயாமாயின் 
மத்தகத்திற்றிங்கள் வயங்குமோவம்மானை 
வயங்குமிருகண்ணாய்மருவு தலாலம்மானை . 


62 


கார மருங்கண்டர்கயிலாய நாயகனார் 
பாரறியக்கையிற்பணம்படைத்தாரம்மானை 
பாரறியக்கையிற்பணம்படைத்தாராமாயின் 
ஊர்தோறும்பிச்சைக்குழல்வதேனம்மானை 
உழலாரோபங்காளிக்கொப்பித்தாலம்மானை . 


63 


ன 


பையாவஞ்சூடு திருப்பட்டீச்சுரநாதர் 
தையலாங்கங்கை தனைத்தரித்தாரம்மானை 
தையலாங்கங்கை தனைத்தரித்தாராமாயின் 
மெய்யிற்குளிர்வாதமேவாதோவம்மானை 
மேவுமோவன்னிகையில் வீற்றிருந்தாலம்மானை . 


64 


65 


ஆனபனந்தாளழகிக்கயன் வகுத்த 
மானத்தனம்வளர்ந்து வாய்த்ததுகாணம்மானை 
மானத்தனம் வளர்ந்து வாய்த்ததேயாமாயின் 
என தனின் வட்டப்பாடிருக்கின்ற தம்மானை 
இடைகுறைந்தால்வட்டப்பாடில்லையோவம்மானை . 
பேரானபோரூரிற்பிள்ளையார்வேம்படியில் 
சீராகவாழுஞ்சிவன்மைந்தனம்மானை 
சீராகவாழுஞ்சிவன்மைந்தனாமாயின் 
கூரான கொம்பொடிந்தகுற்றமேனம்மானை 
ஒடிந்தல்லோபாரதமுமுண்டாச்சி தம்மானை . 
அண்டர்புகழ்போரூரினாறு முகத்தன் முன்னோன் 
பெண்டுகொள்ளமாட்டாப்பிரமங்காணம்மானை 
பெண்டுகொள்ளமாட்டாப்பிரமமேயாமாயின் 
கண்டவரெல்லாங்குட்டக்கணக்குண்டோவம்மானை 
குட்டுவார் தங்கள் குறை தீரவம்மானை . 
பொல்லாதபாவமெலாம்போக்கு திருப்போரூரில் 
வல்லானிடத்திலுண்டோர்வாழானையம்மானை 


66 


67 


110 


அம்மானை 


வல்லானிடத்திலுண்டோர்வாழானையாமாயின் 
நல்லாள் குறத்திகடுக்காளோவம்மானை 
நடுங்காமற்றானிருவர் நடுவிருந்தானம்மானை . 


68 


மண்டலமெல்லாம்புகழுமாபோரூர்வேலவனார் 
பெண்டிரண்டு கொண்ட பெருமான் காணம்மானை 
பெண்டி 

ரண்டு கொண்ட பெருமானேயாமாயின் 
சண்டையிடாரோவவர் சதாகாலமம்மானை 
இட்டல்லோபோரூரென்றேற்பட்டதம்மானை . 


69 


பேசுபுகழ்போரூசர்போதைக்குறச்சிறுபெண் 
ஓசைதனைக்கேட்டுவனத்தோடி வந்தாரம்மானை 
ஓசைதனைக்கேட்டுவனத்தோடிவந்தாராமாயின் 
ஆசையாய்ப் பெற்ற தவளை மானம்மானை 
அம்மான் மகளென்றேயறிந்து கொண்டாரம்மானை . 


70 


வீசுபுகழ்போரூரில் வேலவர் முன் செய்தமணம் 
காசுபணநேராக்கலியாணமம்மானை 
காசுபணநேராக்கலியாணமாமாயின் 
பேசரியவிந்திரனேன் பெண்கொடுத்தானம்மானை 
கொடுத்தானேசூரன் குடி கெடுக்கவம்மானை . 


71 


நாடிவந்தபேர்க்கெல்லா நலங்கொடுக்கும் போரூரர் 
பாடிகிரிநாதருக்குப்பண்பட்டாரம்மானை 
பாடிகிரிநாதருக்குப்பண்பட்டாராமாயின் 
ஆடினவரின்னமுவந்தாடாரோவம்மானை 
ஆடுவார்பாடவறியார்காணம்மானை . 


72 


துள்ளிமயிலேறுந்துரைவேலன் போரூரில் 
வள்ளுவர் தங்கச்சிதனைவைத்திருந்தாரம்மானை 
வள்ளுவர் தங்கச்சி தனைவைத்திருந்தாராமாயின் 
கொள்ளுங்குலங்கலக்கக்கூடுமோவம்மானை 
கூடின துந்தேடின துங்கோடியுண்டேயம்மானை . 


13 


நம்பர்திருநாகை நாகலிங்கராயகனார் 
அம்பொன்மலை வீடாவமர்ந்தனர்காணம்மானை 


தனிப்பாடற்றிரட்டு 


111 


அம்பொன்மலை வீடாவமர்ந்தனரேயாமாயின் 
அம்பலத்தினின்றுகூத்தாடுவதேனம்மானை 
ஆடையணிபணிக்காவாடினர்காணம்மானை . 


74 


கற்றுணர்ந்தார் போற்றுங்கழுக்குன்றத்தீச்சுரனார் 
உற்றெமனைக்காலா லுதைத்தனர்காணம்மானை 
உற்றெமனைக்காலாலுதைத்தனரேயாமாயின் 
பற்றியதோர்கால்வலியும்பட்டதோவம்மானை 
பாடுமுயலகன் வலியும்பட்டதுகாணம்மானை . 


75 


அப்பார்வயல் சூழணிவிரிஞ்சைவாழானார் 
இப்பாரில்வணிகனுயிரிரட்சித்தாரம்மானை 
இப்பாரில்வணிகனுயிரிரட்சித்தாராமாயின் 
தப்பாதெவர்க்குஞ்சகாயரோவம்மானை 
சதாகாலமார்க்கசகாயர்காணம்மானை . 


76 . 


நாடு திருக்கோவநல்லூர்நாதர் தினமுமறைக் 
காடு தனிற்றிரியுங்கள்ளர்காணம்மானை 
காடு தனிற்றிரியுங்கள்ளரேயாமாயின் 
மாடெடுக்கவாடெடுக்கமாட்டுவரோவம்மானை 
மாட்டாரோவல்புலியைவைத்திருந்தாலம்மானை . 


77 


சங்கானாராபத்சகாயனார் சந்ததமும் 
மங்கையுடன் கோவனல்லூர்மகிழ்ந்திருந்தாரம்மானை 
மங்கையுடன் கோவனல்லூர்மகிழ்ந்திருந்தாராமாயின் 
கங்கைநீர்சென்னியின் மேற்கட்டுவதேனம்மானை 
கட்டியல்லோவவர்தேகங்காய்ந்ததுகாணம்மானை . 


18 


மன்னாரையம்பேட்டைவாழ்சந்த்ரசேகரனார் 
என்னாளுமெண்ணின வெல்லாமுடிப்பாரம்மானை 
என் 

னாளுமெண்ணினவெல்லாமுடிப்பாராமாயின் 
இன்னும் விவாகமவர்க்கேணில்லையம்மானை 
இருப்பிடமில்லார்க்குப் பெண்ணெவர் கொடுப்பாரம்மானை . 


79 


அத்தர்நெடுவாயிலருணாசலேச்சுரனார் 
சுத்தமிகும் பெண் கொண்ட சுந்தரன் காணம்மானை 
சுத்தமிகும் பெண் கொண்டசுந்தானேயாமாயின் 


112 


அம்மானை 


எய்த்துடம்புபாதியாயிளைத்ததென்னவம்மானை 
இசையினனங்காணாதிளைத்தது காணம்மானை . 


80 


81 


வீறானகோடைநகர்வேங்கியப்பர்க்கெப்பொழுதும் 
நீராடுஞ்செஞ்சடைமேனீரெற்றமம்மானை 
நீராடுஞ்செஞ்சடைமேனீரெற்றமாமாயின் 
கூறாருமேனிகுளிராதோவம்மானை 
கோடைக்கு முன்னே குளிருமோவம்மானை . 
ஆரூரில் வாழ்கின்றவாதிவிடங்கப்பெருமான் 
பேராரும்வா தப்பிணிக்காலனம்மானை 
பேராரும் வாதப்பிணிக்காலனாமாயின் 
ஆரார்பிணிக்குமருந்தருத்தினரோவம்மானை 
அருத்திற்பிணியறுமோவாழிநஞ்சாலம்மானை . 


82 


83 


84 


வெள்ளெருக்கம் பூச்சூடும்வேதபுரிநாதர் 
வள்ளலமரர்க்கெல்லாம் வாத்திகாணம்மானை 
வள்ளலமார்க்கெல்லாம் வாத்தியேயாமாயின் 
பிள்ளைகையிலுபதேசம்பெற்றதென்னவம்மானை 
பெற்றாலும் பின்னாற்பிழைபொறுத்தாரம்மானை . 
காலனையுங்காமனையுங்காட்டுசிறுத்தொண்டனிட 
பாலனையுங்கொன்றபழிகாரனம்மானை 
பாலனையுங்கொன்றபழிகாரனமாயின் 
சாலவுயர்ந்தோர் முடியைச்சாய்க்காசோவம்மானை 
சாய்த்தவரெல்லாம் பெரியசைவர்காணம்மானை . 
நத்துலவு தென்மயிலை நாதர் திருவாலீசர் 
சித்தசனையுற்றெரித்தசேவகர்காணம்மானை 
சித்தசணையுற்றெரித்தசேவகரேயாமாயின் 
அத்தலைத் தீக்கொண்டதெவராற்றினர்காணம்மானை 
ஆறு தலையுள்ளார்க்கரி தலவேயம்மானை . 
மன்னுவெள்ளியம்பலமுமாசறுபொன்னம்பலமும் 
என்னுடையவீசற்கிவையிரண்டுண்டம்மானை 
என்னுடைய வீசற்கிவையிரண்டுண்டாமாயின் 
இன்னுமிருப்பம்பலமொன்றில்லையோவம்மானை 
இருப்பம்பலமடியாரி தயங்காணம்மானை . 


85 


86 


113 


தனிப்பாடற்றிரட்டு 

காஞ்சீபுரம் - வித்வான் 
கச் சபால ஐயரவர்கள் 


கட்டளைக்கலிப்பா 
கந்தித்தாளையடித்தணிசங்கினங்கான் றநித்திலக்கச்சிட்டுக்கைகளால் 
பந்தித்தாளை மருட்டுமுலைச்சியைப்பாரையாவுன் றன்பாதத்திலேவந்து 
வந்தித்தாளையினிக்கைவிடாமலேமஞ்சமீதிலிருத்திமகிழ்ச்சியாய்ச் 
சந்தித்தாளையமேனினஞ்சித்திரசத்ரமேவும் விநாயக தூயனே . 87 

விருத்தம் 
திருக்கோலம்பாரதத்தைமருவவகழ்ந்துங் காணாச்சிவனுக்கேற் 
பப் , பெருக்கோலம்பாரதத்தையகற்றெனமானே மதவேள் பிறங்கத் 
தூண்டும் , மருக்கோலம்பாரதத்தை மருவு முணவையுமாற்ற மருவி 
யுன்னைத் , தெருக்கோலம்பாரதத்தைப் பொருவவைத்தான் விநாயக 
னாஞ்சீர்மையோனே . 

88 
அஞ்சனத்தையணிவிழி மான் மயிலை விநாயகதுரைமேலாசையாலே 
நஞ்சனத்தையும்விடுத்தாணான் சமைத்துத்தருமினியநலத்த தீம்பால் 
மிஞ்சனத்தையும் வெறுத்தாளவன் குவளைத்தாரினையே வேண்டுகின்றாள் 
கஞ்சனத்தையலையிவ்வாறலையவமைத்தானெனில் யாங்கருதலென்னே . 89 
ஏத்தவளைக்காவெனுங்கண்ணன் மயிலை விநாயகவேளினி தினெல்லாம் 
பூத்தவவளைக்காத்தவளைப்பொடித்தவளைப்புனைந்தவளைப்போற்றுமன்பன் 
நீத்தவளைச்செவிமடவார்பலகோடிசிலகோடி நேர்ந்தமாதர் 
கோத்தவளைக்காமடவாளி துதெரியாதாசைகொண்ட கொள்கையே தோ . 90 
தித்திக்கத் திரிபுகவிபுனை புலவோருளங்களிக்கத் தியாகமெங்குஞ் 
சத்திக்கத் திரிதலிலாதளிக்கும் விநாயகமுகிலே நகைசேர்காது 
குத்திக்கத் திரிபாகல் செவிபுனையாக்குழன் முடியாக்கோதையின்பஞ் 
சித்திக்கத் திரிதலினாற்பயனிலைசற்றேமனந்தாள் சீர்மையோனே . 91 

ஆக செய்யுள் - 687 . 


15 


114 


நமச்சிவாயப்புலவர் பாடிய 
நமச்சிவாயப்புலவர் 


விருத்தம் 
அவிசெட்டிவாங்குசுரர்க்கிறைநிகராய்வளமருவுமமாரென்றே 
தவிசெட்டிமரம்போலவளர்ந்திருப்போர் தமைப்பாடோந்தனி நற்கீரன் 
கவிசெட்டி திருவடியைப் புகழ்வணிகனிசையுடனற்கவினார் தஞ்சைச் 
செவிசெட்டிபாலடைந்தானமது குறைவிட்டோடுஞ்சேற்கண்மானே . 1 

பாங்குயர்பளிங்குமேடை கொல்லுலையாமாருதந்துருத்தியா நீடும் , 
பகர் நிலாக்கற்றைபதடியாமூடும்படரிருட் குழாங்குடைகரியா , ஓங்கிய 
செக்கருள்ளிடுங் கனலாவுயர்பெரும் பனிகொடும்வகையா , உருவிலி 
யென்னும் கொல்லனென் பொன்னை யுருக்குமாறென் கொலோவுரை 
யாய் , தூங்கிய விழியுந்தாம்புடைக்கயிறுந் தூம்புறுகாம்பியற்குழலும் , 

ருடைத்துகிலுங் கவருடைக்கழியுந் தொறுவியருறிபடுகுடமும் 
தாங்கியகையுமெய்யுமாய் நின்று தண்ணளிபெய்யுமாமுகிலே , தாண்டவ 
ராயாபாண்டவர் தூதா தாழ்வில்சீர்கோவலாதிபனே . 

2 
மெய்யாரப்புலி காணப்பொதுவிலாட்டை 

மிகவெடுத்தீருமையாளுக்கொருபங்கீந்தீர் 
பையாரப்பணமெடுத்தீரையாநீர்தாம் 

பாரறியச்சக்கரத்தைமாலுக்கீந்தீர் 
செய்யாரத்தடம்புடைசூழ்கருவைவாழுங் 

திருக்காளவீச்சுரரேதேவரீர்தாங் 
கையாரமழுவெடுத்துக்காட்டினாலும் 
களவும்மைக்கொண்டே நான் காண்பிப்பேனே . 

3 
மான் பிடித்தீர் முயன் மிதித்தீரெவருங்காண 

மன்று தனிலாடெடுத் தீர்மகத்துவந்த 
ஊன் பெருத்தயானையைக்கொன்றுரித்தீரிப்பால் 

உரப்பான தலைக்கறிக்குமுவந்தீரையா 
மீன்பொதிந்தவிழிமடவாட்கொருபங்கீந்தீர் 

மேலான வேடனெச்சின்மிகவே கொண்டீர் 
கான் பொதிந்தகாளத்திநாதாவும்மைக் 
கழுக்கள் வந்து சுற்றுவ துங்காணத்தானே . 

4 
பருப்பதங்களொவ்வொரு தூண்பாவுக்கல்வளையாத பாரமேரு , 
சுரிப்படங்காப் போதிகை செய்தபணி விடையையென்ன சொல்வே 


6 


தனிப்பாடற்றிரட்டு 

115 
னையா , தருப்பொலியுங்கர தலமுத்திருளப்பாசாமீகின்றாய்பாலுன்னைக் , 
கருப்பணிமுன் றிருப்பணிக்கென் றுருப்பணினான் மருப்பொலியுங் 
கமலத்தோனே . 

5 
சேதுபதிகாத்தமுத்துராமலிங்கதுரைராசசிங்கமந்திரி 
மாதுபதிமுத்திருளப்பன் கொடியவரிவேங்கைவளராதிக்கம் 
கோதுறுபாமாக்காடுகருணீகர்மும்மதக்கோல்யானை மற்றோர் 
மோ து பெரும்புலிக்காடுகல்விமான்களுந் திரிந்தால் மோசந்தானே . 

கட்டளைக் கலித்துறை 
ஞாலத்தவரும்புகழ்குடந்தாபுரிநாதனெங்கோன் 
காலப்புயல்வண்ணன் கண் மலர்சாத்தக்கருத்திலுன்னி 
சீலத்தவனம்மடியானென் றியார்க்குந்தெரியவிட்ட 
சூலக்குறியல்லவோ நாமம்யாதெனச்சொல்லுவதே . 
வியந்தநிசாசரனாமென்று சந்தரனும்வெஞ்சனிக்குப் 
பயந்தவனாமென்றுபானுவும் வந்துபணியச்செம்பொன் 
நயந்தருசெல்வக்கழுகாசலமது நண்புவைத்துச் 
செயந்தந்த தான்மதியா தவரென்னத் திரிந்தனரே . 

8 
பொருகோட்டுவாரிநிலத்திற்குணங்கெட்ட பூரியரைத் 
தரு கோட்டுக்கொம்பென்றுரைத்தென்பயன் வருந்தண்டமிழீர் 
வருகோட்டுத்திங்கண்முடிக்கூத்தர் தில்லைவனத்தில்வளர் 
ஒரு கோட்டுக்கற்பகமெல்லாந்தருந்தன்னையுற்றவர்க்கே . 9 

வெறி விலக்கல் 


7 


10 


வண்டுறைசோலை மலைப்பரிகாரிவந்தாலிவளுக் 
கண்டுபடாதவிக்காமச்சுரம்விடுமாதலினால் 
பண்டு பழகினர்போலிந்தவேளையிற்பாயசத்தைக் 
கொண்டுவந்தீரிதிற்றோடம்பிறந்திடுங்கோதையரே . 
படைத்தாமவேற்கண்ணிகண்ணீர்ப்பரவாகப்பரவை பொங்கி 
உடைத்தாலடைத்தற்குபாயமுண்டோ நறையூற்றிதழித் 
தொடைத்தார்மௌலியிற்சும்மாடுகட்டிச்சுமந்து சுமந் 
தடைத்தாலடைபடச்சொக்கேயி துவையையா றல்லவே . 


11 


ஏழேழுசங்கத்துடனிருந்தானென் றியம்புகின்றீர் 
பாழேழ்மையுற்றிடுமானிடரே சொக்கர்பண்பறியீர் 


116 

நமச்சிவாயப்புலவர் பாடிய 
ஆழேழுலகத்துக்கப்பாலிருந்தவடிகளும்பர் 
வாழேழுலகத்துக்கப்பாலிருந்தமணிமுடியே . 


12 


காவொன்றுங்கைத்தலத்தண்ணல்செல்லூரன் கனிந்து நம்மை 
வாவென் றழைத்திட்டமோதிரமேவண்மையான தமிழ்ப் 
பாவொன் றுஞ்சற்றுமறியாதபுல்லர் தம்பக்கலிற்போய்த் 
தாவென் றகையெடுத்தேற்கா மலிட்ட தடையிதுவே . 


13 


தடக்கும்பகிம்புரிக்கொம்பாசலப்பெருந்தந்திபட 
நடக்குந்துரங்கத்துரைசீதக்காதிநன்னாட்டினல 
வடக்குங்குமக்கொங்கைமின்னேயவன்றெருவாயிலிலே 
கிடக்குங்கவியும்பரராசரத்தகிரீடமுமே . 


14 


பூமாதிருந்தென்ன புவிமாதிருந்தென்ன பூதலத்தில் 
நாமா திருந்தென்ன நாமிருந்தென்ன நன்னாவலர்க்குக் 
கோமானழகமர்மால் 

சீதக்காதிகொடைமிகுந்த 
சீமானிறந்திட்டபோதேபுலமையுஞ்செத்ததுவே . 


15 


மாகத்தத் தும்புகழான் பகைவேந்தர்மகுடம்பொடி 
ஆகத்தத்தும்பரியான் சீதக்காதியணிமலரின் 
ஏகத்தத்தும்பியிசைபாடுமார்பனிலென்மகட்கோர் 
மோகத்தத்துண்டென்று சொன்னாரிலை முன்மொழிந்தவரே . 16 


மைப்போ தகமும்வள நாடுஞ்செந்தமிழ்வாணர்க்கருள் 
கைப்போ தகமனையான் சீதக்காதியைக்காத்திருந்த 
அப்போதறிந்திலமிப்பாழ்பணத்தினருமையெல்லாம் 
இப்போதறிந்தனமீயா தலோபரிடத்திற்சென்றே . 


17 


கிட்டாது பெண்குடிமார்க்கங்கண வன் கிழவனல்ல 
பட்டாணிச்சேவகனல்லும் பகலுமப்பாற்பிசக 
ஒட்டான் பொய்யல்லமலை மேலிருக்குமுமக்குமிவள் 
எட்டாதகொம்பிற்கனிகாண்பரங்குன் றிருப்பவனே . 


18 


மஞ்சுமஞ்சுங்கைப்பரராஜசேகரமன்னன் வெற்பில் 
பஞ்சுமஞ்சும்பதப்பாவை நல்லீர்படைவேள்பகழி 
அஞ்சுமஞ்சுங்கயலஞ்சுமஞ்சுங்கடலஞ்சுமஞ்சும் 
நஞ்சுமஞ்சும் வெற்றிவேலோவுன து நயனங்களே . 


19 


தனிப்பாடற்றிரட்டு 


117 


20 


வெண்பா 
பாரார்சொல்லாரார்பறவைக்குலங்கடம்மிற் 
சீராருங்கிள்ளைமுதற்செப்பலால் - ஓரா 
இரம்பையானந்தரங்கனின் பரங்கனன்பன் 
பிரம்பையானந்தரங்கன் பேர் . 
பங்கயமுமேரிகளும்பாவையர்கையும்மணியும் 
தங்கவளை சூழுந்தணிகையே-திங்கணுதற் 
செந்திலகத்தாள் புனிதன் செல்வன் கடற்கரைசேர் 
செந்திலகத்தாள் புனி தன் சேர்பு . 

21 
சொல்வாரார்வள்ளியுடன் றோய்ந்தருண்முத்தையனுக்கு 
வல்வாரார்மானேயென்மையறனை - வில்வாய்ந்த 
தெள்ளிருக்கும்வேளூர்சிறுகாலுண்பானுமிசை 
புள்ளிருக்கும்வேளூர் புகுந்து . 

22 
கோலெடுத்துக்கோத்து ரத்துங்கோப்பாண்டிமன்னன் வடி 
வேலெடுத்துக்கோத்துரத்தில்விட்டிலனே - சால்படுத்த 
பூபாலனானாலும் போமோபுராதனத்திற் 
கோபாலனான குணம் . 

23 
கட்டளைக் கலிப்பா 
விதுவையம்பதியோசையைப் பேரிகவிகையெனும் மதன்வில் 
லில்வண்டேற்றினான் , மதுவையம்பதி வேகமோடெய்து குவலய 
மீதுகைவைக்க வென்னுள்ளநோ , குதுவையம்பதினாலும் புகழ்பெறுங் 
குமுணன்கன்னன் கொடைகளை மாற்றிய , புதுவையம்பதிவேங்கட 
ராயன்பாற் புகலிவ்வேளையி னென்றன்கைப்பூவையே . 

24 


ஆக செய்யுள் - 712 . 


சுப்பிரமணியப் புலவர் 


வாரிட்டுவிம்மிப்புடைத்திறுகியிளகி 
மணிமார்பிடமெலாங்கவர்ந்து 
வட்டமிட்டடியிட்டு நாளுக்குநாண்மேல்வளர்ந்து பூரித்து முத்து 
மாலையிட்டிறுமாந்துபட்டவர்த்தனயானைமத்தகத்தோடெதிர்த்து 
வாதிட்டுமல்லிகைப்பூச்செண்டினைத்தினம்வாட்டப்படுத்திவரையைப் 


118 


சுப்பிரமணியப்புலவர் பாடிய 


போரிட்டுமைந்தர்கண் மனஞ்சூறையிட்டுமேற்புளகித்துவச்சிராத்தப் 
புதுச்செப்பினைத்தோழமைக் கொண்டுபொன்னினைப் பொடியாவாரவி 
மீதிற் , பொட்டிட்டதென்னவேதேமற்படர்ந்து செம்பொற்சரிகைவேலை 
யிட்டுப் , புனை தருரவிக்கையையிறுக்கிக் கிழித்துப்புறப்பட்டுவாசனைப் 
தாரிட்டுவரவரப்பளபளப்பாகியுயர் தங்கக்கிணத்தையொத்துச் [ பூங் 
சந்தனம்பு நுகுகஸ்தூரிகர்ப்பூாஞ்சவா து குங்குமமணிந்து 
சந்தரகாவிச்சேலைவல்லவாட்டுக்குட்டதும்பியண்ணாந்திடையினிற் 
தாங்காதெனக்கனத்தோங்கி மன்மதனுஞ்சலாமிட்டு நிற்கவுந்தான் 
சீரிட்டுநின்று தந்தலைவணங்காமற்றிரண்ட பூண்முலைகளுன் றன் 
திருமார்பிலணையவோரூசிமேலே தவஞ்செய்கின்றதொக்குமென்னுஞ் 
சிறுசோமரேகையாள்வந்தாள்பராக்கென்றுசேவித்து நிற்கிறாள் பார் 
திகழ்வடுகநாததுரைமெச்சுப்ரதானிசிவசுப்ரமண்ணியராசனே . 1 


நையாண்டிப்புலவர் 


விருத்தம் 
விற்கம்பத்தடியாலுமடியுண்டான் விண்ணவரைவேலை கொள்ளும் 
நற்கம்பத்தடியானுந்தூக்கவசையானாரூர் நாதன் கோயில் 
பொற்கம்பத்தடியினின்றுவன் மீகத்தானையுன்னிப்போற்றினோர்க்குச் 
சொர்க்கம்பத்தடியப்பான் மோக்ஷம்பத்தடியாகத்தோற்றுந்தானே . 2 


கட்டளைக் கலித்துறை 


3 


செங்கைவரிச்சிலை தங்கமதைச்சம்புத்தீவு தன்னில் 
எங்குவைத்தாலுமப்பள்ளிகொண்டான் றமிழ்க்கீவனென்றே 
திங்களிரவி தினஞ்சுற்றிக்காக்கத்திரைசுருட்டுங் 
கங்கைக்குமுத்தரத்தேயொளித்தானுமைகா தலனே . 
மேலாடையின்றிச்சவைபுகுந்தாலிந்தமேதினியோர் 
நூலாயிரம்படித்தாலுமெண்ணார் நுவல்பாற்கடலோ 
மாலானவரணிபொன்னாடை கண்டு மகளைத்தந்தே 

ஆலாலமீந்தது தோலாடைசுற்றுமான் றனக்கே . 
வள்ளிகொண்டான் மயிலேறிக்கொண்டான்மதிபோலுமலை 
வெள்ளிகொண்டான் விடையேறிக்கொண்டான் விண்ணவர்க்கமுதம் 


4 


தனிப்பாடற்றிரட்டு 


119 


5 


துள்ளிகொண்டான் புள்ளி லேறிக்கொண்டான் சுபசோபனஞ்சேர் 
பள்ளி கொண்டான்புகழேறிக்கொண்டானென்று பார்க்கவென்றே 

எல்லீசு 


செந்தமிழ்ச்செல்வனுமோராயிரந்தலைச்சேடனும்யாழ் 
சுந்தரத்தோடிசைவல்லோனும்யாவருந்தோத்திரஞ்செய் 
கந்தனைச்சொல்லுங்கவிராமச்சந்தரனைக்கண்டுவெட்கி 
யந்தரவெற்பிழிபாதாளத்தோடியடங்கினரே. 


6 


இராமச்சந்திரகவிராயர் 


வணக்கம்வருஞ்சிலநேரங்குமரகண்ட 

வலிப்புவருஞ்சிலநேரம்வலியச்செய்யக் 
கணக்குவருஞ்சிலநேரம் வேட்டை நாய்போற் 

கடிக்கவருஞ்சிலநேரங்கயவர்க்கெல்லாம் 
இணக்கம்வரும்படித் தமிழைப்பாடிப்பாடி 

எத்தனை நாடிரிந்து திரிந்துழல்வேனையா 
குணக்கடலேயருட்கடலேயசுரரான 
குரைகடலை வென்றபரங்குன் றுளானே . 

7 
மாசற்றிடு திருமேனியின் மறுவுற்றது போல 

மாரப்பயல்கணைதைத்திடவந்தெய்தனனையோ 
காசத்தனை புண்ணான து துட்டத்தனையளவாய்க் 

கையத்தனையானான்மகண்மெய்யெத்தனை நோமோ 
வாசற்படிகடவாதவண்மனதெப்படியானாள் 

மதனன்சிலுகறியாதவண்மயலெப்படியானாள் 
ஆசைப்படுவாரோபுருடரின் மேன் மடவார்கள் 
அருணாசலராயா தமிழறியும் பெருமானே . 

8 
புல்லுக்கட்டும் விறகுஞ்சுமந்தபேர் பூர்வகாலத்துப்புண்ணியவசத் 
தினால் , நெல்லுக்கட்டும் பணக்கட்டுக்கண்டபின் நீலக்கல்லிற்கடுக்க 
னும்போடுவார் , சொல்லுக்கட்டும்புலவரைக்கண்டக்காற் றூறிப்பாய் 
ந்து கதவையடைத்தெதிர் , மல்லுக்கட்டும் மடையரைப்பாடவோ 
மலையச்சாரலில்வாழ் பெரியம்மையே . 

9 


120 இராமச்சந்திரக்கவிராயர் பாடிய 
வெண்ணெய்க்கட்டியுஞ்சீனியுமூட்டலாம் 

விக்கிக்கொள்வதற்கென் செய்யலாமொரு 
பெண்ணைக்கட்டிக்கொடுத்திட லாம்பிள்ளை 

பெறுவதற்குமுடன்படுவார்களோ 
பண்ணைக்கட்டிய மென்மொழியாளுந்தம் 

படுக்கை வீட்டில் வந்தாளேயவடனைக் 
கண்ணைக்கட்டியணையாமலேன் விட்டீர் 
கழனி சூழும்பழனியில் வேலரே . 

10 
ஏதிலேவறியவர்க்குமினியகவிப்புலவருக்குமிரங்கியந்தப் 
போதிலேதனங்கொடுக்குந்தஞ்சைநகர்க்குருவப்பபூபனெற்குக் 
கோதிலேகிடந்துழலும்பலரிடத்திற்சென்று தமிழ்கூறாவண்ணங் 
காதிலேயொட்டிட்டுத்தாடையின் மோதக்கடுக்கன்றானிட்டானே . 11 

வம்பிறைக்குங் கடம்பிறைக்கும் பெரும்பிறைக்குநிகராகவளர் 
ந்தவொற்றைக் , கொம்பிறைக்குந் தாதையராங் கடனாகைக்காரோணர் 
கொன்றை நல்கார் , அம்பிறைக்கும் விழிப்பரவையாயர் குழல் கொல்ல 
னுலை யனலிற்காய்ந்த , செம்பிறைக்கும் வெண்பிறைக்குங் கரும் 
பிறைக்கு மொருத்தி தனித்தென் செய்வாளே . 

12 
மூங்கிலிலேயொளித்திருந்தான் முக்கண் சாமி 

முதியகடற்போய்படுத்தான் முகுந்தசாமி 
தாங்கமலப்பொகுட்டுறைந்தான் றலை நாற்சாமி 

தடவரையிலுழன்று நின்றான் றகப்பன் சாமி 
வாங்கியுண்ணவழிகாத்தான் வயிற்றுச்சாமி 

வாணருக்கிங்கு தவுவரார்மற்றோர் சாமி 
ஒங்கியசீர்மயிலையிற்பொன்னப்பசாமி 
உதவிய வேங்கடசாமியுசிதவேளே . 

13 
வஞ்சகத்திலொன்றானைத் துதிக்கைமிகத்திரண்டானை வணங்கா 
ருள்ளே , அஞ்சரணமூன்றானை மறைபொழி நால்வாயானையத்தனாகித், 
துஞ்சவுணர்க் கஞ்சானைச் சென்னியணியாறானைத் துகளெழானைச் , 
செஞ்சொன் மறைக்கெட்டானைப் பாங்கிரிவாழ்கற்பகத்தைச் சிந்தை 
செய்வாம் . 

14 


மூன்று வெண்பா 


சலமேதோசங்கந்தா பூணாரந்தாமே 
கலை தாநாற்புங்கவன் மால்காணாப்- புலவுடைய 


தனிப்பாடற்றிரட்டு 


121 


கங்கரா கோணா கலாமதியக்கோடா 
சங்கராசோணாசலா 


15 


சீரிலங்குமாடகூடவீதிவீறு தில்லையான் 

திருவிருக்குமார்பனெங்கடிருமலைக்கு முன்புபோய் 
நீரிருந்து மாலைகேளுமவன் மறுத்துரை லென் 

னெஞ்சுசொல்லும் வார்த்தையாக நீங்கள் சொல்லும் வண்டுகாள் 
வாரியொன்றுபாயிரண்டுமாலை மூன்று நாலுவேய் 

மதியமைந்து கங்குலாறுமாரனேழுவாடையெட் 
டாரமொன்பதன்றில்பத்தடங்கலும் மொறுக்குமால் 
அத்தனைக்கெலாமிலக்கெனாவியொன் று காணுமே . 

16 
ஓரானைவனத்தே திருவொண்ணாவனிழற்கீழ் 

உறையும் பெருமான் வீதியுலாவும்பவனிக்கே 
நேராகநடப்பேன்வளைபறிபோன துகேட்பேன் 

நில்லென்று தடுத்தால் வகை சொல்லென்று மறிப்பேன் 
போரானையைவிட்டான் முலையீரானையைவிடுவேன் 

பொழியம்பு தொடுத்தாலிருவிழியம்பு தொடுப்பேன் 
தோராவழக்கிட்டால் வகைவாராவழக்கிடுவேன் 

தொல்லைக்கணை கொண்டோவகைவெல்லப் பெறுவேனே . 17 
அடல்கொண்டெழுசூலப்படையாரூர்ப்பெருமானார் 

ஐயம்பகரென்றேயெமதகவாசலில் வந்தார் 
கடுகும்படி சென்றேபலி கொண்டேயெதிர்நின்றேன் 

கைவந்தன மென்றாரி துகைவந்தனமென்றேன் 
மடவன்னமதென்றாரிது மடவன்னமதென்றேன் 

வல்லோ தனமென்றாரி துவல்லோ தனமென்றேன் 
கொடுவந்தனமென்றாரிது கொடுவந்தனமென்றேன் 

கொள்ளார்பலி சொல்லாரவர் கோட்பாடறியேனே . 18 
வீமனுக்கு மைந்தனார் வேதனாகும் வேதனுக்கு மைந்தனா ரீச 
னாகுங் , காமனுக்கு மைந்தனார் வீமன் தம்பி கந்தனுக்கு மாமனார் 
காமன்றானே , மாமனுக்கு முன் றமையன் றந்தைகாலன் வையகத்திலிம் 
முறைமை வழங்கலாலே , ராமனுக்குச் சீதை தங்கையாக வேண்டும் 
ராவணனுக்குத் தகப்பன் ராமன்றானே . 

( வீமன் - கருடனுக்கு இறைவனாகி திருமால் ) ( வே - மூங்கில் ) 
( மைந்தன் - சிவன் ) ( காமன் - கற்பகத்துக்காசனாகிய இந்திரன் ) 

16 


122 இராமச்சந்த்ரகவிராயர் பாடிய 
( வீமன் தம்பி - அர்ச்சுனன் ) ( கந்தனுக்குமாமன் - காமன் , இந்திரன் ) 
( மாமன் - குதிரைக்கிறைவனாகிய நகுலன் ) ( தமயன் - தருமன் ) ( தந்தை 
இயமன் ) ( இராமன் - இரவுக்கரசனாகிய சந்திரன் ) ( இராவணன் - 
இருள் நிறமுடைய மன்மதன் .) 

19 
வெண்பிள்ளைப் பிறைநோக்குங் கரும்பிள்ளைக் குறிபார்க்கும் 
வேதாவென்னும் , மண்பிள்ளை திறந்தரற்றுங் கிளிப்பிள்ளை மொழி 
பயிற்றுமடவார்க்கெல்லாம் , என் பிள்ளை சிறுபிள்ளை யெனக்கவளோ 
வொருபிள்ளை யெளியேன் பெற்ற , பெண்பிள்ளை படுந்துயரம் பெரிய 
பிள்ளைக்காரெடுத்துப்பேசுவாரே . 

20 
விறகுதறிக்கக்கறி நறுக்கவெண்சோற்றுப்புக்கடகுவைக்கப் 
பிறகுபிளவுகிடைத்ததென்றானாலாறாகப்பிளந்து கொள்ளப் 
பறகுபறகென்றேசொறியப்பதமாயிருந்தபாக்குவெட்டி 
இறகு முளைத்துப்போவதுண்டோவெடுத்தீராயிற்கொடுப்பீரே . 21 

கட்டளைக் கலித்துறை 
இரவலனேயுனக்கில்லாததென்னவி தயமென்ன 
பரவுணவே துசுவையற்றதென்ன சொற்பான்மையென்ன 
தாவுரை செய்திடவென்றான தற்கொன்றுஞ்சாற்றிலன்யான் 
வர திருவேங்கடநாதாவென்றேன் பொன்வழங்கினனே . 

இல்லா ததென்ன - திரு , இதயமென்ன - வேம் , உணவேது - கடன் , 
சுவையற்றதென்ன - நா , சொற்பான்மையென்ன - தா ( இஃதிற் போந்த 
பொருள் திருவேங்கடநாதா ) வென்பதாம் . 

22 
விருத்தம் 
கல்லா தவொருவனை நான்கற்றாயென்றேன் 

காடெறியுமவனை நாடாள்வாயென்றேன் 
பொல்லா தவொருவனை நானல்லாயென்றேன் 

போர்முகத்தையறியானைப் புலியேறென்றேன் 
மல்லாரும்புயமென்றேன் சூப்பற்றோளை 

வழங்கா தகையனை நான்வள்ள லென்றேன் 
இல்லாது சொன்னே னுக்கில்லையென்றான் 
யானுமென் றன் குற்றத்தாலேகின்றேனே . 

23 
ஆவீனமழைபொழியவில்லம் வீழ 

அகத்தடியாள் மெய்கோவவடிமைசாவ 
மாவீரம்போகுதென்றுவிதைகொண்டோட 

வழியிலேகடன்காரர்மறித்துக்கொள்ளச் 


தனிப்பாடற்றிரட்டு 

123 
சாவோலை கொண்டொருவனெதிரேசெல்லத் 

தள்ளவொண்ணாவிருந்துவாச்சார்பந்தீண்டக் 
கோவேந்தருழுதுண்டகடமை கேட்கக் 
குருக்களோ தட்சணைகள் கொடுவென்றாரே . 

24 
கல்லைத் தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற் 
பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தானெனக்குத்தான் கொடுத்துத் 
தானிரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித் தானாரைத்தானோவத்தா 
னையோவெங்கும் , பல்லைத்தான்றிறக்கத்தான்பதுமத்தான் புவியிற் 
நான் பண்ணினானே . 

25 
வஞ்சகர்பானடந்தலைந்தகாலிற்புண்ணும் 

வாசறொறு முட்டுண்ட தலையிற்புண்ணுஞ் 
செஞ்சொல்லை நினைந்துருகுநெஞ்சிற்புண்ணுங் 

தீருமென்றேசங்கரன் பாற்சேர்ந்தேனப்பா 
கொஞ்சமல்லபிரம்படியின் புண்ணும் வேடன் 

கொடுங்காலாலுதைத்தபுண்ணுங்கோபமாகப் 
பஞ்சவரிலொருவன் வில்லாலடித்தபுண்ணும் 
பாரென்றேகாட்டி நின்றான் பரமன்றானே . 

26 
கள்ளிக்கேன் முள் வேலி கழுதைக் கேன் கடிவாளங் கறுப்பில்லாத , 
உள்ளிக்கேன் பரிமளங்களுவர் நிலத்துக்கேன் விதைக டொடித்துப் 
போடும் , சுள்ளிக்கேன் கோடாலி துடைப்பத்திற்கேன் கவசஞ்சும்மா 
போகும் , பள்ளிக்கேன திவீர மழவரங்கபூபனெனும் பட்டங் 

27 


தானே . 


கயக்காவிநாறுங்குழம்பிற்பிரசண்டா 

காரார்கொடைச்செங்கையாரோ தன் மைந்தா 
இயக்காநின்மார்பிற் செழும்புன்னையந்தார் 

இப்போது நீ நல்கிலென் பேதைமார்பில் 
சயக்காமவேளம்புதையா து முத்துத் 

தாமஞ்சுடாசந்தனம் பூசினாலும் 
செயக்கா துவேயோசெவிக்கும் பொறுக்கும் 

தீயென்ன மீளாது திங்கட்கொழுந்தே. 


28 


சொன்னமன்ன மாடை தந்தான் வீதியில் வெற்றிலை மடித்துச் 
சுருளுந்தந்தான் , கன்னவின்மோ திரந்தந்தான் சரப்பணி தந்தானிரட் 
டைக் கடுக்கன் றந்தான் , செந்நெல்விளையூர் தந்தான் பேர் தந்தான் 
மல்லையில்வாழ் சிவந்தானுங்கட் , கென்ன தந்தானென்றவர்கட் கெத் 
தனையுத்தரந்தந்தானியம்பத்தானே . 

29 


124 


இராமச்சந்த்ரகவிராயர் பாடிய 


நடுவெழுத்தலங்காரம் 


அத்திரம்வேலாவலயமிராசியொன்றிற் 

கமைந்தபெயர்மூன்றினிடையக்கரத்தால் 
மெத்தநடுக்குற்றுனைவந்தடைந்தேனிந்த 

விதனமகற்றிடுமற்றையெழுத்தோராறில் 
பத்துடையானைத் தடிந்து பெண்ணாச்செய்து 

பரிவினுகர்வோனிருதாள் பணிந்து போற்றும் 
சித்தசனே தெளியசிங்கன் றவத்திற்றோன்றுஞ் 

சீதாராமப்ரபல தியாகவானே . 


அத்திரம் - பகழி , வேலாவலயம் - கடல் , இராசி - கன்னி , இவற்றி 
னடுவெழுத்து கடன் . மற்றையவெழுத்து - பழி - கல் - கனி- பழியால் 
இராவணனைக்கொன்று கல்லைப் பெண்ணாகச்செய்து சவரியின் கனி 
யைத்தின்றவன் - திருமால் . 

30 
கல்லாலயமாந்தேவருமாங்கழுதைகசடர்பொதிசுமக்குக் 

கடாவோவுழுதுபயிரிடற்காங்கட்டம்பன்றிக்கிரையாகும் 
புல்லேறீசர்வாகனமாம்பொதியுஞ்சுமக்கும்பிணமெனிலோ 

பூசிமுடித்து மறையோர்க்குப் பொருளையீந்து புகழெய்தும் 
மல்லார்குட்டிச்சுவரெனிலோமாடு முரைஞ்சுமறைவாகும் 

மதியாத்துடைப்பந்தானெனிலோமாடகூடந்தனை விளக்கும் 
அல்லாதுலுத்தன் றனக்கிணையாயாரையுரைப்பேன் புவிமீதில் 

அவனைக்குறித்துக்கூறுமிடத்தவனுக்கவனே சரிதானே . 31 
வீரவெண்டையப்ரதாபர் தியாகராசர்கமலை சூழ் 

வீதிகண்டுபவனிகண்டுவிந்தைகண்டுபந்தியாய்த் 
தூரநின்றபூவைகளடுத்து நின்றகிள்ளைகாள் 

துன்பமேயலாதுபாவிசுகமறிந்ததில்லையால் 
மாரனம்புபட்ட காயமாறு தில்லையிரவெலாம் 

மங்கைமார்தொடுத்தசண்டைமாறு தில்லையென் செய்வேன் 
ஆரிருந்து முதவியில்லையென்றனாசையொழியுமோ 
அதுவுமில்லைவிதியை நொந்துமாவதில்லைகாணுமே. 

32 


சத்தபங்கி 


திமிரமறாதபுலாதிகளே தருதேடரிதாய்மாறுஞ் 

செனன மகாமால்வசமேமதமுறுசிறுமையின்மதியாலே 


தனிப்பாடற்றிரட்டு 


125 


குமாசிகாமணியேகனிவாயருள் கூடெனவேகூறுங் 

குருபாகோலாகலனேவிதியொடுகுறுகியமிடி தீராய் 
நமது விநாயகதேவசகோதர நாடொறுமேதேறும் 

நவி மகள் சேர்வேடுவனே புது மண நறுமலர்புனைமார்பா 
அமார்பிரானருள் குஞ்சரிதோள் புணராடவனேமீறும் 

அரகரவேலாயுதனே முதுமறையறுமுகமுருகோனே . 


33 


திமிரமறாதபுலா திகளே தரு - தேடரிதாய் 

மாறுஞ்செனன மகாமால்வசமே- மதமுறுசிறுமையின் மதியாலே 
குமரசிகாமணியே கனிவாயருள் - கூடெனவே 

கூறுங்குருபாகோலாகலனே -விதியொடுகு மகியமிடி தீராய் 
நமது விநாயகதேவசகோதர - நாடொறுமே 

தேறுந்தவிமகள் சேர்வேடுவனே - புதுமண நறுமலர்புனை மார்பா 
அமார்பிரானருள்குஞ்சரிதோள் புணர் - ஆடவனே 

மீறும்மரகரவேலாயுதனே-முதுமறை அறுமுகமுருகோனே . 


நவபங்கி 


அரிமருகாகருணாலயனே திடஆரணனே போதன் 

னரியிமையோர்சூழ்புனிதாபுலவடாயிலமர்பொற்கரனே 
கரிமுகனேயசகோதரனே படிகாரணனே நாதங் 

கதியுறவேவானவனே நலமிகுகயிலையனற்குருவே 
குரவலர் நீபமணிப்புயனேவடிகூரமுதேயோதும் 

குருமணிசேர்மார்பினனேயுலகருள் குயிலுதவுத்தமனே 
மரகதமாமயில்வாகனனே கொடிவாரணனே கோதின் 

மதியக்மேவாழ்குமராகுலவிய மயிலமலைக்குகனே . 


34 


ன 


அரிமருகாகருணாலயனே - திட - ஆரணனே 

( னே 
போதன்னரியிமையோர்சூழ்புனிதா- புலவடர் - அயிலமர்பொற்கா 
கரிமுகனேயசகோதரனே -படி - காரணனே 

நாதங்கதியுறவேவானவனே - நலமிகு - கயிலையனற்குருவே 
குரவலர் பேமணிப்புயனே - வடி - கூரமுதே 

ஓதுங்குருமணிசேர்மார்பினனே-உலகருள் - குயிலு தவுத்தமனே 
மரகதமாமயில்வாகனனே- கொடி - வாரணனே 

கோதின் மதியகமேவாழ்குமரா- குலவிய - மயிலமலைக்குகனே . 


126 


இராமச்சந்தரகவிராயர் பாடிய 


1 


ன 


சத்தபங்கியின் பிரிவு 

கட்டளைக் கலித்துறை 
திமிரமறாதபுலா திகளே தருதேடரிதாய் 
குமாசிகாமணியேகனிவாயருள் கூடெனவே 
நமது விநாயகதேவசகோதர நாடொறுமே 
அமார்பிரானருள் குஞ்சரிதோள்புணராடவனே . 

கொச்சகம் 
தேடரிதாய்மாறுஞ்செனன மகாமால்வசமே 
கூடெனவேகூறுங்குருபாகோலாகலனே 
நாடொறுமேதேறுங்கவிமகள் சேர்வேடுவனே 
ஆடவனேமீறும்மரகரவேலாயுதனே . 

கலிவிருத்தம் 
மாறுஞ்செனனமகாமால்வசமே , கூறுங்குருபாகோலாகலனே 
தேறுங்கவிமகள் சேர்வேடுவனே , மீறும்மாகரவேலாயுதனே . 

சிந்தடி வஞ்சி விருத்தம் 
மதமுறுசிறுமையின்மதியாலே , விதியொடு குறுகிய மிடி தீராய் 
புதுமண நறுமலர் புனைமார்பா , முதுமறையறு முகமுருகோனே . 

குறளடிவஞ்சி விருத்தம் 
சிறுமையின் மதியாலே , குறுகியமிடி தீராய் 
நறுமலர் புனைமார்பா , அறுமுகமுருகோனே . 


2 


3 


4 


5 


வெண்பா 


தேடரிதாய்மாறுஞ்செனன மகாமால்வசமே 

டாறுமேதேறு நவிமகள் சேர்- வேடுவனே 
ஆடவனேமீறுமாகரவேலாயுதனே 
கூடெனவேகூறுங்குரு. 


6 


நவபங்கியின் பிரிவு 


1 


அரிமருகாகருணாலயனே , கரிமுகனேயசகோதரனே 
குரவலர் நீபமணிப்புயனே , மரகதமாமயில்வாகனனே . 
புலவடாயிலமர்பொற்கரனே , நலமிகுகயிலையனற்குருவே 
உலகருள் குயிலு தவுத்தமனே , குலவிய மயிலமலைக்குகனே . 


உ 


2 


4 


தனிப்பாடற்றிரட்டு 

127 
கட்டளைக் கலித்துறை 
அரிமருகாகருணாலயனே திகழாரணனே 
கரிமுகனேயசகோதரனே படிகாரணனே 
குரவலர் போணிப்புயனேவடின் ரமுதே 
மரகதமாமயில்வாகனனே கொடிவாரணனே . 

3 
கொச்சகம் 
ஆரணனேபோதனரியிமையோர்சூழ்புனிதா 
காரணனே நாதங்கதியுற வேவானவனே 
கூரமுதேயோ துங்குருமணிசேர்மார்பினனே 
வாரணனே கோதின்மதியகமே வாழ்குமரா. 

சந்த விருத்தம் 
போதன்னரியிமையோர்சூழ்புனிதாபுலவடாயிலமர்பொற்கானே 
நாதங்கதியுறவேவானவனே நலமிகுகயிலையனற்குருவே 
ஒதுங்குருமணிசேர்மார்பினனேயுலகருள் குயிலு தவுத்தமனே 
கோதின் மதியகமேவாழ்குமராகுலவியமயிலமலைக்குகனே . 

5 
கலிவிருத்தம் 
போதன்னரியிமையோர் சூழ்புனிதா 
நாதங்கதியுறவேவானவனே 
ஒதுங்குருமணிசேர்மார்பினனே 
கோதின்மதியகமேவாழ்குமரா . 

குறளடிவஞ்சி விருத்தம் 
அயிலமர்பொற்கரனே , கயிலையனற்குருவே 
குயிலு தவுத்தமனே , மயிலமலைக்குகனே . 

7 
திடவாரணனே , படிகாரணனே 

8 
வடிகூரமுதே , கொடிவாரணனே. 

வெண்பா 
ஆரணனே போ தன்னரியிமையோர்சூழ்புனிதா 
கூரமுதேயோதுங்குருமணிசேர் - மார்பினனே 
வாரணனே கோதின்மதியகமேவாழ்குமரா 

9 
காரணனே நாதங்கதி . 

ஆகசெய்யுள் -772 . 


6 


128 


மதுரகவிராயர் பாடிய 


மதுரகவிராயர் 


வெண்பா 


துங்கவரைமார்பா துரைரங்கபூபதியே 
இங்கோர்பு துமையியம்பக்கேள் - பங்கயக்கை 
ஆயிழைக்கு நான்கு நு தலைந்து குழையா று முலை 
மாயவிழியேழாமதி . 


1 


அந்திவெடிமுல்லையரும்பெடுத்து நான் வந்தேன் 
விந்தைய தாநாயகற்குமெல்லியலே- சுந்தரஞ்சேர் 
செண்டுகட்டவேண்டுந் திருவிளக்கிலே 
திரியைக் 
கொண்டுவந்து போட்டுக்கொளுத்து . 


2 


சித்திரமாமண்டபங்கடென்றல்வருசாளரங்கள் 
பத்தியுலாவும்பளிக்கறைகள் - இத்தனைவிட் 
டிக்குச்சிலையானிருப்பிடமென்றார் சொன்னா 
ரிக்குச்சிலையானுக்கின்று . 


3 


நீளத்திரிந்துழன்றாய் நீங்கா நிழல் போலே 
நாளைக்கிருப்பாயோ நல்குரவே - காளத்தி 
நின்றைக்கேசென்றக்கானீயெங்கே நானெங்கே 
இன்றைக்கேசற்றேயிரு. 


4 


விருத்தம் 


உலங்கொண்ட மணிப்புயனே பிரம்பூரானந்தரங்கா வுன்பாற் 
செல்ல , வலங்கொண்ட கருடனையா மிடங்கண்டோ மெழினரையான் 
வலத்தேகண்டோம் , பொலங்கொண்ட மணிமாடமீமிசையிற் புயறவ 
ழும் புதுவையென்னுந் , தலங்கண்டோ நினது நகைமுகங் கண்டோ 
மினி வேண்டுந்தனங் கண்டோமே . 


5 


தனிப்பாடற்றிரட்டு 


129 


இராம கவிராயர் 


கார்படைத்தகாதலத்தான் றுரை திருவேங்கடமளித்தகன்னாவெங்கும் 
பேர்படைத்தவானந்தரங்கமகிபாலாநின் பிரம்பூர் நாட்டி 
னேரிழைக்குவிழியேழுமுலையாறுகாதைந்து நெற்றி நான்கு 
பாரிடத்திலிப்புதுமைகண்டுவந்தேனிதன் பயனைப்பகர்ந்திடாயே . 6 


கொக்குப்பறக்கும்புறாப்பறக்குங்குருவிபறக்குங்குயில்பறக்கும் 
நக்குப்பொறுக்கிகளும்பறப்பர் நானேன்பறப்பேனராதிபனே 
திக்குவிசயஞ்செலுத்தியுயர் செங்கோனடாத்துமரங்காநின் 
பக்கமிருக்கவொருநாளும்பறவேன்பறவேன் பறவேனே . 


7 


மூவொன்தென்பதிலோர்நாளில்லைமொய்வனத்திற் 
சாவுந்தனிமிருகந்தானில்லை - கேரே 
வளையாநடையில்லைவாரிறுகவிம்மும் 
முலையாளையான் முயங்குதற்கு . 


8 


சென்ன புரிவந்துசிவனாயினேனல்ல 
அன்னமதுகாணாதவனாகி - மன் னுசிரங் 
கைக்கொண்டரைச்சோமன்கட்டிச்சடைமுறுக்கி 
மெய்க்கண்ட நீறணிந்து மே . 


9 


தனம்பொன்பணம்படைத்தசம்பரிபரப்பின்னோர் 
முனம்பிச்சைகள்வனிலமூட்டை - கனம்பெற்ற 
மீதலத்தும் போற்றுகின்றவேதாசலாநினைப்போல் 
ஈதலத்தமார்கிலரேயென் . 


10 


11 


சேரா நாளெல்லாம் வெண்டிங்களனமே சேர்ந்தால் 
ஆராவமுதாமென்னாச்சரியம் - ஓராமல் 
நானிவாசைமேவநரசையன் றந்தருளும் 
சீனிவாசையன் மணஞ்செய்து . 
அஞ்சம்பினாலெய்து மன்ன நடைக்கன்னிகையை 
அஞ்சம்பினாலெய்யுமப்பாவி - நெஞ்சமுறும் 
காவிக்கணந்தார்கலசைவேதாசலனே 
காவிக்கணந்தார்கடந்து . 

17 


12 


130 


பலவித்துவான்கள் பாடிய 


விருத்தம் 
மதுமேவுகுவளையணிபுயனென்றேனோ 

மருவனஞ்சூழ்கலசைநகர்மன்னென்றேனோ 
முதுநீதிதெய்வசிகாமணிமாலுக்கு 

மூத்தவொருமகனென நான்மொழிந்திட்டேனோ 
பதுமாசனத்திமகனென்மேற்சண்டை 

பண்ணுகின்றானானவனாற்படுந்துன்பத்தால் 
இதுவேதாசலமென்றேனி தற்கென்னன்னை 
ஏதேதோவைதுபழியிடுகின்றாளே . 

13 
பூங்கமலன் கலசை வேதாசலன்போ லுருவமைக்கும் பொற்பிலா 
னென் , றாங்கயலார்சொலக்கேட்டு வாணியரிபாலுரைக்கவடைந்தாளன் 
னோன் , தூங்குவனம் போயிருந்தா னரனிடத்திற்சொலப் பித்தாய்ச் 
சுழலலுற்றான் , ஏங்கியந்தத் திறங்கற்பானிவனாவில் வீற்றிருந்தா 
ளெழிற்கண்மானே . 

14 


ஆக செய்யுள் -786 . 


பொது 


பலவித்துவான்கள் பாடல் 


கட்டளைக்கலித்துறை 
மாப்பிட்டெனுஞ்சிறு தூட்பிட்டுக்காகமண்ணைச்சுமந்தே 
ஆப்பிட்டுக்கொண்டடிப்பட்ட சொக்கேசருக்காசைப்பட்டுச் 
சேப்பிட்டுமையிட்டு பூமாலைகந் தந்திமிர்ந்துமஞ்சட் 
காப்பிட்டுவாழ்க்கைப்பட்டாள் கூடல்வாழுங்கயற்கண்ணியே . 


1 


காமாகயற்கண்ணிகோபம் பொறாளென்றன் கண்பனிநீர் 
சீமான்கரத்திற்றுடைக்கரிதேசெகமேழுமெச்சும் 
கோமான்கரத்திற்குனிசிலைராயன்குகன்சிலம்பில் 
மாமாவின் காலல்ல வேமன்னவாவுன் மலர்க்கரமே . 


2 


கைத்தலந்தன்னிற்பசும்பொன் வளையல்கலகலெனச் 
சத்தமொலித்திட நூபுரம்பா தச்ச தங்கைகொஞ்சத் 


113 


3 


தனிப்பாடற்றிரட்டு 
தத்திமியென்று நடஞ்செய்சம்பீசர் தஞ்சந்நிதிப்பெண் 
செத்தகுரங்கைத்தலைமேற்சுமந்து திரிந்தனளே . 
பரிக்கொம்பு போலப்பகவான் சரிதைபகர்ந்திடினும் 
உரிக்கம்பதாயினுமீயார்கடனுடனோடிச்சென்று 
கரிக்கொம்பு போன் முலைமின்னாருச்சீவரக்கன்னியர்கை 
நரிக்கொம்பு தானுமுண்டோவேங்கடாசலநாயகனே . 
கேளந்தநாளையின்மைந்தாநின்னையரைக்கிட்டிமத் 
வேள்வந்து பூசலிடமதிகாயவெருண்டெனது 
தாள் வந்துபற்றி முன்வாய்புதைத்தேநின்று தாழ்மை சொன்ன 
நாளந்தநாளல்லவேயிந்தநாளந்தநாயகற்கே. 


4 


5 


6 


7 


கற்றனவொக்கும்பு தியனகேட்பனகண்டபன்னாள் 
உற்றன வொக்குமொருபகற்காண்பனவொன்னலரைச் 
செற்றன வொக்குஞ்சிறு நகைசெய்வன தீயர்செய்யப் 
பெற்றன பெற்றியெண்ணான் மறப்பானெம்பெருங்குன்றனே . 
பக்குவமாகக்கவி நூறுசெய்து பரிசுபெற 
முக்கரணம்மெதிர்பல்காலும் போட்டு முயன்றிடினும் 
அக்கடபோவெனும்லோபரைப்பாடியலுத்துவந்த 
குக்கனையாண்டருள்வில்வவனத்துக்குயிலம்மையே . 
பொல்லாபதப்பயலெந்நோமுஞ்செய்யும் போருமெனைக் 
கொல்லாமற்கொல்லுமதியுங்கடலுங்குயிலுமிவை 
எல்லாந்தொலைந்ததென்றெண்ணினன் பாவியிப்போ துன் மனம் 
கல்லாயிருக்குமென்றெவ்வளவேனுமுன் கண்டிலனே . 
காலையுபா திமலஞ்சலமாமன்றிக்கட்டுச்சியிற் 
சாலவுபாதி பசிதாகமாகுமுற்சஞ்சிதமாம் 
மாலையுபாதிதுயில்காமமாமிவைமாற்றிவிட்டே 
ஆலமுகந்தருளம்பலவாவென்னையாண்டருளே . 
நாலடிவள்ளுவராமேயிப்பாலை நடந்தபெருங் 
காலடிமேலடிமானடியே கட்டுரலிற்பட்டும் 
பாலடிசில்வெண்ணெயுண்டோனரங்கன் பனிவரையில் 
வேலடிமுள்ளுக்குபாயமிட்டேகும் விழைவு நன்றே . 
புலியைக்கொடுத்துப்பசுவாங்கியோர்புலிப்பூங்குழலாள் 
புலியைப்பசுதின்னவிட்டுப்புலியைத்தினாககற்றிப் 


8 


9 


10 


132 


பலவித்துவான்கள் பாடிய 


புலியையரைத்துப்பலகாரஞ்செய்து பொருந்துமுகப் 
புலியைக்களிப்புடன் சாறுவைத்தாடன் புருடனுக்கே . 

11 
( புலி - வேங்கை - பொன் ) ( புலி - மயிர்ச்சாந்து ) (புலி- புல் ) ( புலி - வரி 
நெல் ) ( முகப்புலி -முகத்தாமரை (சாறு - திருவிழா . ) 
வேளாமழகன்றுரைசீதக்காதியென்வீட்டிலொரு 
நாளாகிலும்வாக்காண்கிலனேயெந்தநாளுமவன் 
தோளாலணையுஞ்சுகவாலிபத்தைத் துணிக்கவொரு 
வாளாப்பிறந்தனையேமைந்தனேயென்னவாயுனக்கே. 

12 
நடந்தாளொருகன்னிமாராசகேசரிநாட்டிற்கொங்கைக் 
குடந்தானசையவொயிலான து கண்டுகொற்றவருக் 
தொடர்ந்தார் சந்யாசிகள் யோகம் விட்டார்சுத்தசைவரெல்லாம் 
மடந்தானடைத்துச்சிவபூசையுங்கட்டிவைத்தனரே . 

13 
நாலாகலை தெரியேகம்பவாணர் நன்னாட்டில்வளர் 
சேலாகக்கண்கள் படைத்தபெண்ணேநின் றிகழும்வயி 
மாலாகவுமல் குற்பாம்பாகவுமவ்வணையின்மிசை 
மாலாகயான் பள்ளிகொள்ளவந்தேனுன் றன்மாளிகைக்கே . 

14 
அரவிந்தநண்பன்சுதன் றம்பிமைத்துனனண்ணன்கையில் 
வரமுந்தியாயுதம்பூண்டவன் காணுமற்றங்கவனோ 
பரமன்றிகிரியையேந்தியமைந்தன்பகைவன் வெற்பை 
உரமென்றெடுத்தவன் மாற்றான் றன் சேவகனொண்டொடியே . 15 
சங்கரன்றேவி தமையன் மனைவி தனக்கு முன்னாம் 
மங்கையரேறியவாகனங்காணுமற்றங்கவளோ 
கொங்கைகளீரைந்துடையவளாயிக்குவலயத்தில் 
எங்குந்திரியும் வயிரவரூர் தியென்றேநினையே . 

16 
மாத்தானைப்பித்தனை மாடேறுவானை மதகரித்தோல் 
போர்த்தானை வேதப்பொடிபூசுவானையிப்பூதலத்தென் 
ஆத்தாளுடனெ திர்த்தம்பலத்தேயென்றுமாடிநிற்கும் 
கூத்தாடிப்பையலுக்கோமகளே மயல்கொண்டனையே . 

17 
கானவர் தான் றினைகொய்தனரோகண்டகண்ணலவோ 
தேனமர்வண்டினங்காள் கிள்ளை காள் செழுங்கானை விட்டுப் 
போன 

னவன்றானல்லவோநெடுங்கானிப்புனமல்லவோ 
நானவன்றானல்லவோ சொல்லவேண்டுநடுக்கண்டதே. 

18 


தனிப்பாடற்றிரட்டு 

133 
தாராளனெங்கடிருநின்றைச்சேடன் சயிலத்தின்பால் 
போர்முகிற்குழற்பெண்பேதையைவிட்டு நீ பிரிந்தால் 
சீராமனில்லையமுதில்லையஞ்சனைச்செல்வனில்லை 
காரார்பொழில்வளர்காழிப்பிரானில்லைகாப்பதற்கே . 

19 
அம்பளவெவ்வளவவ்வளவேவிழியார்ந்த கொவ்வைச் 
செம்பளமெவ்வளவவ்வளவேயிதழ்சீர்கொள்வஞ்சிக் 
கொம்பள வெவ்வளவவ்வளவேயிடைகூறெலுமிச் 
சம்பளமெவ்வளவவ்வளவேதனந்தையலுக்கே. 

20 
நச்சணிகண்டத்தராரூர்த்தியாகர் நளினவெற்பில் 
கச்சணியும் முலைமாதேயிதுவென்ன காரணமோ 
அச்சுதனாமத்திரண்டாமெழுத்திலரையெழுத்தில் 
வச்சிரபாணிமனையாள் பகைவந்து வாய்த்ததுவே. 

21 
அச்சுதன் - அரி , இரண்டாமெழுத்து -ரி , அதில்- அரையெழுத்து 
பாதிரி , வச்சிரபாணி - மனைவி , சசி - சந்திரன் . ( பகை - பாம்பு . ) 
போமேபொழுதுவருமேமதியம்புரண்டெனங்கம் 
வேமேமதனன் சரந்தைக்கு மேதைத்தபுண்வழியிற் 
பூமேவுதென்றல்புகுமேயென் பெண்புத்திபோய்விடுமே 
கோமேதகப்புயலேமழவாபள்ளிகொண்டவனே . 

22 
பாலினுமின் சொற்குயிலினுமென்மொழிப்பாவைநல்லாண் 
மேலி னுங்காமன் சரந்தைக்குமேவடவேங்கடம்விட் 
டாலினும் வேலை நடுவினும்பாம்பினுமாத் துரத்துங் 
கோலினுங்கண்வளர்வாய்மழவாபள்ளிகொண்டவனே . 

23 
மெய்யினுநல்லவரீனம்பொறார்மயிர்வீழ்தொடக்கம் 
செய்யினுமானக்கவரியுய்யாசிற்றினக்கயவர் 
வையினும் வாழ்வர் தகரையக்கா து மயிருமொக்கக் 
கொய்யினும்பின் செலுமேமழவாபள்ளிகொண்டவனே . 

24 
மாலாக்கியென்னைப்பெருவய தாக்கியென் மார்பின் முலை 
பாலாக்கியங்கம்பசுநரம்பாக்கியப்பாவையரை 
மேலாக்கிச்சிக்கு விளக்கெண்ணெயாக்கியென் மேனியெங்கும் 

25 
தோலாக்கவோ மகனேபிள்ளையாய்வந்து தோன்றினையே . 
சதிராயிருந்தர திமாமிமன்மதன் சற்பனை செய் 
தெதிராளியாயைங்கணை தூவவானத்திருந்து கனல் 


134 


பலவித்துவான்கள் பாடிய 


26 


மதிவாரிவீசவினாவை மறந்து மதிமயங்கிப் 
பதினாயிரங்கொட்டைப்பாக்காயிருந்தனள்பைங்கொடியே . 

பதினாயிரங்கொட்டைப்பாக்கு அம்மணம் 
அன்பட்ட திக்கெங்கும் போற்றுந்தென் கோட்டுக்கதிபதியாய் 
பொன்பட்டஞ்சூடும்ரகுநாதபூபவிப்பூதலத்தே 
நின்பட்டமேபட்ட நீயே துரைமற்றிங்நீணிலத்தோர் 
தன்பட்டமென்பட்டந்தோலாலடிப்படுந்தம்பட்டமே. 


27 


சேமன்புதல்வன் செழுங்குன்ற வேலன் செழுங்கிரியில் 
காமன் பகைவன்கரி முத்து மாகினங்கைவலவா 
பூமன்கணையுமதியுமிவ்வாடையும் பூசலிட 
மாமன்றமையன்றகப்பனென்றேவஞ்சிவாடுவளே. 


23 


( சேமன் - இடபவாகனன் ) ( காமன் - கரி - இந்திரனூர் தியாகிய - 
மேகம் ) ( மாமன் - நகுலன் - அவன் தமையன் - தருமன் . ) 


சூலேறிச்சங்கமடவார்குடையுந்துறைக்கொதுங்கி 
வேலேறுங்கண்ணியர்கைக்குடநீர்புக்கு மீண்டு முழுச் 
சாலேறிமுத்தந்தனையீனுந்தண்வயலூரனம்பால் 
மாலே றுவான் பரிமாவேறினானடிமாமயிலே. 

29 
பாட்டுக்குப்பாத்திரனல்லோரைப்பாடிப்பதம் பெறலாம் 
மோட்டுக்குலாமரைப்பாடி லென்னாமுழத்துண்டமுண்டோ 
வீட்டுக்குச் சோற்றுக்குண்டோவெள்ளை வாய்க்கொருவெற்றிலையோ 
ஏட்டுக்குச் சேதங்கண்டாய் வெள்ளை நாவலிருப்பவனே . 

30 
கெலிக்குஞ்சிங்கத்துக்கும்யானைக்கும் வெற்றிக்கெருடனுக்கும் 
வலிக்குறுசிங்கியாவுக்கு நண்டுக்கும்வன் கவிக்கும் 
புலிக்குஞ்செம்மானுக்கு ஞானிக்குமூடர்க்கும் பூனைக்கும் வீட் 
டெலிக்குஞ்சங்காத்தமுண்டோவெள்ளை நாவலிருப்பவனே . 31 
கலங்கா தவீரியரானாலும் போகின்றகாலம் வந்தால் 
நலங்காமலேவெல்லமாட்டுவரோவிந்தநானிலத்தில் 
சலங்காணுங்கோட்டைமதிலேழ் தலைபத்துத்தானிருந்தும் 
இலங்காபுரிகின்றதோவெள்ளை நாவலிருப்பவனே . 

32 
எறிக்குமதிச்சடையண்ணாமலையரெழிற்கிரியில் 
பறிக்கின்றபூவைமி திக்கப்பொறாளந்தப்பாதத்தினால் 


135 


33 


34 


35 


36 


தனிப்பாடற்றிரட்டு 
பொறிக்கண் பிசாசுகணெற்களைத் தூவிப்பொரிபொரித்துக் 
கொறிக்கின்றபாலையிலெப்படிபோயினள் கோமளமே . 
திரைகடலோடித்திரவியந்தேடென்று செப்பு மௌவை 
உரைபழு தன்றெனச்சோர்ந்தாள் கழுக்குன்றத்தோர்மடமான் 
அரைபனிமீர்ச்சந்தனங்கொண்டுபாங்கியராற்றியபின் 
இரைகடல்போய்வாவெத்தனை நாளென்றெழுந்தனளே . 
மேகம்பிறைசிலைவேல்குமிழ்வள்ளை வெண் முத்தந்தொண்டை 
பூகம்பசுங்கணைதேனுமிழ்காந்தள் பொற்பாலிலை நூல் 
நாகங்கதலியலவன் வரானன்னளின முண்டு 
மாகம் பொழிற்றிருத்தில்லையிலேயொருவல்லியிலே . 
இளந்தத்தையே நல்லமுதத்தையே புசித்தென்கரத்தில் 
வளர்ந்தத்தையா துமுணர்ந்திலையே மயலாகி மனந் 
தளர்ந்தத்தையேயென் றிருவாங்கேசற்குச்சாற்றச்சொன்னால் 
அளந்தத்தையேயளந்தாய்பின்னையா துமளந்திலையே 
ஆயத்துறையிற்பிறந்துவந்தந்தணர்பால் குடித்து 
மாயக்கண்வேசையிடத்தேவளர்ந்துவண்ணானொருநாள் 
ஏயப்புலவரிடத்தெட்டு நாள் செட்டியேனென்றுபின் 
போயக்கசாலைபுகுந்தனள் காணந்தப்பொய்மகளே . 
பூச்சிலைக்கன்னற்கைச் சேஷாசலேந்திரன் பொருப்பிடத்தே 
காச்சியபாலைக்குடிபோவென்றேனந்தக்காரிகையும் 
பேச்சிலெத்துக்கள்ளிபின்கைகைராமற்கு முன் சொன்ன தாய் 
வாய்ச்சுதென்றேகடந்தாள் பாலையானவனந்தனிலே . 
தோப்பிடுவாரில்லை தென்றல்வராமற்சுடுமதிக்குக் 
காப்பிடுவாரில்லைகாமன்வராமற்கருங்குயில்வாய்க் 
காப்பிடுவாரில்லை தென்னரங்கேசர்க்கபயமென்று 
கூப்பிடுவாரில்லையேவண்டுகாளென் குறை சொல்லியே . 
அணியார்கடுக்கை நறுந்தும்பைகங்கையறு குடனே 
பணியார்கடாடவிக்கச்சாலை நாதர்பனிவரையில் 
தணியா தமாமதப்பேய்பிடித்தாடுமித்தையலுக்கு 
மணியாட்டினால் விடுமோசொல்லுவீரிந்தமாநிலத்தே . 
பாதாதிகேசமுதலாயிவளைப்படைத்தமலர் 
வேதாமருங்குல்வெளிவைப்பனோவிரிபூதலத்துள் 


37 


38 


39 


40 


136 


பலவித்துவான்கள் பாடிய 


ஆதாரமின்றியிரண்டிளரேந்தரநிற்குமோ 
ஏதாகிலுஞ்சற்றங்கில்லா திராதிடையேந்திழைக்கே . 


41 


குணமிருந்தாலுங்குலமிருந்தாலுங்கொழுந்தமிழின் 
மணமிருந்தாலுமதியிருந்தாலும்வழுத்திடுவங் 
கணமிருந்தாலுமொர்காசும்பெறாதுசிங்காரவரைப் 
பணமிருந்தாலவர்க்கெல்லாருமஞ்சலிபண்ணுவரே . 


42 


உரகத்திலேகிடப்பான் சக்ரபாணியுயர்ந்தகும்ப 
கரகத்திலேகிடப்பான் குறுமாமுனிகன்னியர்கள் 
விரகத்திலே கிடப்பான் காமராஜன் மிகுந்தவெழு 
நரகத்திலேகிடப்பான் கொழுமூர்முத்து நாகப்பனே . 


43 


சேய்க்கறியுண்டசிவன் மேலன்பற்றவன் சீசியவன் 
வாய்க்கறியா தவிடக்கான துமில்லை மாக்கறியுங் 
காய்க்கறியென்பதும்வேண்டான் சம்பாரங்கனக்கவிட்ட 
நாய்க்கறியும் புசிப்பான் கொழுமூர்முத்து நாகப்பனே . 


44 


தருநிகரானகரன் செல்வநாளுந்தழைக்கும்புல்லூர்ப் 
பெருவயனாடு தனிலெனைப்போலொர்பிடாரன்வந்தே 
ஒருகுடங்கொண்டொருபாம்பாட்டினனிவ்வுலகிலுள்ளே 
இருகுடங்கொண்டரைப்பாம்பாட்டுவதென்னவேந்திழையே . 


45 


தேனாட்டு முல்லைத்தொடைரகுநாதன் செழித்தபுகழ் 
பூநாட்டு மன்னர் தொழாமலிரார்மணிப்பூணணிந்த 
வானாட்டரம்பையர்மண்ணாட்டரசர்மணத்தினுக்குக் 
கானாட்டுவரிவன்கைநாட்டும் வேலினைக்கண்டுகொண்டே . 


46 


ஞாயிறுபோய்விழத்திங்கள் வந்தெய் திட நண்ணிய செவ் 
வாயனல் தூவப்புதனம்புகாய நல்வியாழம்வர 
மேயிருவெள்ளிக்கலை சோரநானுன்னை மேவுதற்குத் 
தாய்சனியாகினளோகுநாத தளசிங்கமே . 


47 


ஆடிய நாகஞ்சரோருகம்பானுநல்லம்புலியும் 
சூடிய நாதர் நயனமுமாலம்புஞ்சொற்பனுவல் 
பாடியபாலனுமாய் வந்ததால்வெண்பணிலவயல் 
கோடிய கோன் சிவந்தான் றிருமார்பிற்குளிர்தொங்கலே . 


48 


தனிப்பாடற்றிரட்டு 


137 


சிவந்தான் மாலை - மதனையும்- கடலையும்- அடக்கி- இவளைப் பிழைப் 
பித்தமையின் பரமசிவன் கண்ணையும் திருமாலம்பையும் சம்பந்த 
சுவாமிகளையும் ஒத்தது . 


முருகார்முளரியுமுள்ளியுமுண்டகமூரியாம் 
பொரிகாரிரும்புங்கனகமும் பொன் பொறித்தாரகையும் 
குருகாருங்கெண்டையுமீனெனல் போலென் குரிசிலுக்கு 
வருகாதலே தந்தமங்கையு நானுமடந்தையரே. 


49 


நரைகோட்டிளங்கன்று நன்வள நாடுநயந்தளிப்பன் 
விரையூட்டு தார்ப்புயன் வெற்பீழமன்னனென்றேவிரும்பிக் 
கரையோட்டமீதின்மரக்கலம் போட்டுன்னைக்காணவந்தால் 
திரைபோட்டு நீயிருந்தாய்சிங்க பூபசிரோமணியே. 


50 


வண்டோவிழி நுதல்வான் பிறையோவல்குன் மான்குளம்போ 
செண்டோமுலைநித்திலமோ நகையிடைசேர் துடிகற் 
கண்டோமொழிகுழல்காரோமுகங்கமலம்பவளத் 
துண்டோயிதழ்கன்னித் தண்டோ துடையிந்தத்தோகையர்க்கே . 


51 


வண்டு மதுவுண்டிசைபாடுஞ்செந்திலின் மாரன்வரக் 
கண்டுமிருந்தும் வடிவேலிரண்டுங்கருப்புவில்லும் 
குண்டு மருந்தும் பொற்றேருந்தராமற்குழலைத் தந்தால் 
தண்டுகொண்டெப்படிவென் றிடலாமடி தார்குழலே . 


52 


ஆலங்குடியர்சங்கஞ்செறியத்தரஞ்சக்காப்பொன் 
மேலம்பரத்தினர்தாகமெடுத்தவர் மேவிடையர் 
சூலக்கண்மெய்யினர்பார்ப்பதிகோன்மதிதோய்கவினர் 
பாலன்கைக்கோற்படைக் கூர்மைக்கண்ணாமிந்தப்பைந்தொடிக்கே. 53 


ஆமாவிகழ்ந்திடலாமாவினியுனையன் றிவினை 
போமாவுனைவிட்டுப்போமாவெனக்கிந்தப்புன்மைவா 
லாமாபராமுகமாமாபுயத்தினணிகடப்பக் 
தாமாகுகனெ னுநாமாவயிற்காச்சண்முகனே . 


54 


ஆகசெய்யுள் -840 . 


18 


138 


பலவித்துவான்கள் பாடிய 


வெண்பா 


சென்னிமலைவேலவர்க்குச் சேர்ந்தகொம்பிரண்டுண்டு 
கன்னிக்குறவள்ளிக்குக்காலில்லை-முன்னமே 
ஆட்டுக்குக்கொம்பில்லையானைக்குக்காலில்லை 
பாட்டுக்குளாராய்ந்து பார் . 


1 


2 


தார்க்கொன்றை தாவென்றேன்றாவேழிலொன்றென்றான் 
ஊர்க்கஞ்சி நான் மூன்றிலொன்றென்றேன் - ஆர்க்கும் 
பொதுவென்றான் பூவென்றேன் போயினான்றோழி 
இதுவோ நம்மீசனியல்பு . 
பறவை நாய்நாகம்பகைவிலங்குபங்கம் 
செறியுமிருணாரஞ்சிதடன் - குறிகிழவன் 
என்றுரைத்தவீரைந்துமேர் தண்டத்திற்பண்பாய் 
ஒன்றுமெனவுரைப்பரால் . 


3 


பரியூர்வார்பாலருந்தல்பண்பாமுடற்குக் 
கரியூர்வார் பெண்ணின் பங்காணல் - விரியும் 
சிவிகையூர்வார்க்குமைத்தலின்பஞ்சேட்செல்வார் 
பசிவீயவுண்டல்பயன் . 


4 


தக்கசகுனஞ்சபதஞ்சாமுத்திரியஞ்சொன் 
மிக்கவசரீரிகனாவென் றறைந்தும் - இக்கலியில் 
கூடினுங்கைகூடிவருங்கூடாதொழிந்தொருகால் 
வீடினும் வீடிவிடும் . 


5 


நக்கனார் சோணகிரிநாதனார் வேள்வியிலே 
தக்கனாரை 

ரைத் தகர்த்ததக்கனார் - பொக்கைவாய் 
ஆக்கினார் சூரியனையம்புலியைத்தேய்த்தரியைத் 
தாக்கினாரோடோடத்தான் . 


6 


ஓடினானென்ப துணர்ந்து முனக்குச்சரியா 
நாடினார்க்கென்ன நரகமோ - நீடியே 
ஆலவிடந்தோன்றியபோ தம்பலவாணாநெடிய 
மாலவிடஞ்சஞ்சரியாதே . 
அசாமிளைப்பகற்றா தன்னையேநம்பால் 
வசனமிது கவறாவாய்மை -இசைநாகைச் 


7 


தனிப்பாடற்றிரட்டு 

139 
சின்னப்பால் வெண்மதியஞ்சேரிமையத்தேபிறந்த 
அன்னப்பாலிங்குவந்தாலாம் ( அன்னப்பால் - பரமசிவன் ) 

8 
தலையிலிரந்துண்பான் றன் னுடலிற்பாதி 
மலையின் மடமகளுக்கீவான் - உலையில் 
இருப்புவனமேனியனேயென்றாலோவாமாம் 
திருப்புவனத்தீசன் றிறம் . 

9 
ஆச்சரியந்தென்னமரமத்தனையுங்குத்து முலை 
காய்ச்சிருக்குந்தென்குடந்தைகாவலா - மாச்சன் 
வாக்குப்பையா மேருவா நாளெல்லாம் 
சரக்குப்பையாமே தனம் . 

10 
கல்லுமுருத்தா துகாலின் முட்டையாது 
எல்லைமார்த்தாண்டன் சூடேறாது - தொல்லை வரு 
மாலையிருளில்வழி நடக்கக்கூசாது 
காலிற் செருப்பிருந்தக்கால் . 

11 
தந்தைபோய்த்தாய் போய்த் தமர்போயென்சுற்றமும் போய் 
வெந்தபுரியாகிவிட்டேனே -முந்தவே 
ஆழாழிநஞ்சுண்டவாபற்சகாயனெனும் 
பாழாவான்கண்ணேறுபட்டு . 

12 
கைக்குடமும்ரெண்டுகனககும்பக்குடமும் 
முக்குடமுங்கொண்டான் முறியாதோ- மைக்குழலீர் 
வேய்க்காற்றினால் விளங்கும் வீரனந்திமாநகரில் 
ஈக்காற்றுக்காற்றாவிடை . 

13 
வையம்புகழுமலராயிரமெடுத்துக் 
கையிலொருமாமலரைக்காணாமல் - வையகத்தில் 
செங்கண்மாலீசன் றிருவடிக்கெண்ணாயிரமாத் 
தங்கண்மலர்சாற்றினான்றான் . 
பாம்பு சேர்தோளிணையாள் பாளயத்து மாமாரி 
சாம்பசிவன் றன்னடியைச்சாராரை- வேம்பின் 
இலையையுடுத்தியவரீனமானம் போக்கித் 
தலையில்விளக்கேற்றிவைப்பாடான் . 

15 
அட்டமியிலோதினாலாசானுக்காகாது 
சிட்டருக்குப்பன்னான்கு தீதாகும்- கெட்டவுவா 


கைய 


14 


140 


பலவித்துவான்கள் பாடிய 


16 


வித்தைக்கு நாசமாம்வெய்யபிரதமையில் 
பித்தரும்பேசார்பிழை . 
ஆயிரம்பாக்கன்னமுலையன்ன நடைக்கன்னிபதி 
னாயிரம்பாக்கானாளுன்னாசையினால் -நீயிரங்கி 
வந்தாளவேண்டுமலைப்பழனிவேலவனே 
சந்தாளவேறில்லைத்தான் . 


17 


( ஆயிரம்பாக்கு - கலசம் ) ( பதினாயிரம்பாக்கு அம்மணம் ) 


பிறப்பித்தோன் வித்தைதனைப் பேணிக்கொடுத்தோன் 
சிறப்பினுபதேசஞ் செய்தோன் - அரப்பெரிய 
பஞ்சத்திலன்னம்பகர்ந்தோன்பயந்தீர்த்தோன் 
எஞ்சாப்பிதாக்களெனவெண் . 


18 


19 


கானக்கடன் மல்லைக்கார்வண்ணன்றானுமால் 
நானக்குழன் மடவீர்நானுமால் - ஆனக்கால் 
தன் கையிற்சங்காழி தாமிருக்கப்போவதேன் 
என்கையிற்சங்காழியின்று . 
கட்டியடிப்போர்க்குங்கன் மீதிலேற்றுவர்க்கும் 
எட்டியடிப்போர்க்குமீவரே- திட்டமுடன் 
பாடுவோர்க்கீயாரே பல்லு திரத்தாடையினிற் 
போடுவோர்க்கீவார் பொருள் . 
செய்யாள் கணவாசெகராஜசேகரா 
ஐயாவடகங்கைக்காரியா - துய்யா 
குடஞ்சுட்டுப்பின் போனகோபாலாமுத்து 
வடஞ்சுட்டுக்கண்டுயிலாண்மான் . 


20 


21 


உன்றன் மகளையொறுப்பதற்குக்காரணமென் 
என் றன் மகடனியல்பு கேள் -குன்றாச் 
சிராப்பளியானே றிவருஞ்சேவின் மணியோசைக் 
கிராப்பளியுங்கொள்ளாளிவள் . 


22 


நீரூருஞ்செஞ்சடைமேனீரூரும்பாம்பணிந்து 
நீரூரிலேவந்தனீ தியோ-நேரே 
படவரவஞ்சாடப்பலியிடென வந்தால் 
இடவரவஞ்சாளோவிவள் . 


23 


தனிப்பாடற்றிரட்டு 


141 


24 


வாலைப் பொருந்து தலால்வல்லரவம்பற்றுதலால் 
மாலையடுத்து நெடுவானுறலால் - சோலை திகழ் 
உம்பர் பூசித்தருளுமொற்றியூரன் வரையில் 
அம்புலியுநன்கருடனாம் . 
அம்மையிலேயேறியடியேனிடர் தீர 
இம்மையிலேவந்தென்னையீடேற்றி - மும்மையிலே 
எந்தப்பாவஞ்செய்தேனந்தப்பாவந்தீரக் 
கந்தப்பாவந்திப்போகா . 


25 


எழுதரிது முன்னமெழுதியபின்ன த்தைப் 
பழுதறவாசிப்பரிது பண்பா- முழுதுமதைக் 
கற்பரிது நற்பயனைக்காண்பரி துகண்டக்கால் 
நிற்பரிறுதானந்நிலை . 

26 
ஏறேறு நீரேறு மெண்ணிலுயிர்க்குயிராம் 
பாறேறுங்காலாற்படியளக்கும் - வீறேறும் 
அன்னங்காணீசனரியயனுந்தாமன்று 
துன்னுபுகழ்மாரியப்பாசொல் . 

27 
கோடு திக்குக்கும்பமுலைக்கோதையரைக்கூடவென்றால் 
மாடு தின்னியென்னை மறுத்தானே - மாடு தின்னி 
தன்பொழுதும் போச்சுதே தன்னந்தனித்திருந்த 
என்பொழுதும் போச்சுதேயென் . 

28 
( மாடு தின்னி- வைக்கோலாற் செய்தமருள் ) 


29 


நெஞ்சடைந்தவேட்கையெல்லாநீங்கியிருவிழியும் 
பஞ்சடைந்துள்ளாவிபடுமுன்னே - செஞ்சடையில் 
வெள்ளாறாவெந்நாளும் வேள்விப்புகையாறா 
நள்ளாறாவென்னாகவில் . 
மூவர்கவி முன்னூறு முன் சோழனைந்நூறு 
நாவலர்மாணிக்கர் தலநாற்பத்தெட் - டோவறுசீர் 
நூதனசிவாலயங்கணூற்றறுபதுங்கூட 
ஓதவருமாயிரத்தெட்டோர் . 
நாலெழுத்துப்பூடுகடுவே நரம்பிருக்கும் 
காலுந்தலையுங்கடைச்சாதி-மேலாக 


30 


142 


பலவித்துவான்கள் பாடிய 


ஒட்டு முதலெழுத்து மோது மூன்றாம்மெழுத்தும் 
விட்டார்பரமனுக்குவீடு (புகையிலை - புலை - கைலை ) 


31 


முனிய தட்டுமுட்டுக்கு முன்னீரளக்கும் 
கனியுதிர்க்குங்கவ்வு நாய்காக்கும் - தனிவழிக்குப் 
பத்திரமதாக்கும் பயந்தீர்க்கும்பாம்படிக்கும் 
கைத்தலத்திற்றண்டிருந்தக்கால் . 


32 


பகலோன்றெறுங்கிரணம்பாய்பறவையெச்சம் 
மிகமேலுறா தகற்றும் விண்ணின் - முகிலதனால் 
பெய்யுமழையைத்தடுக்கும்போழகுமாமொருவர் 
கையிற்குடையிருந்தக்கால் . 


33 


வந்தவளைக்கையாதுவாய்முத்தந்தந்தருள்வாய் 
தொந்தவளைக்கையா துவாரகையா - சந்துவளை 
கோசையிடத்தானே குயிலோசைக்கஞ்சியுளத் 
தாசையிடத்தானேயறிந்து . 


34 


அறிந்து தவிப்பாரையருள் கோசையான் மால் 
செறிந்து தவிப்பாரைத் திருத்தும் - திறந்தழைந்த 
வைகுந்தனூர்வாய்மடமனனே கொவ்வைநிகர் 
வைகுந்தனூர்வாய்மடுத்து . 


35 


மடுக்குஞ்சரமழைக்குக்கும் வான் கோசைமா 
விடுக்குஞ்சரமழைக்குமேலாய் - முடுக்கும் 
அநங்கனையஞ்சங்கமடுத்தேனையாள்வாய் 
அநங்கனையஞ்சங்கமலர் . 


36 


அலரோதிமத்தானறைகோசைமாலே 
அலரோதிமத்தாலடிக்கும்- அலரோதி 
நந்தனகத்தாளுறவே நண்ணிநின்றாயானடைந்தேன் 
உந்தனகத்தாளுறவேயோர்ந்து . 


37 


ஓர்ந்தண்டரையாளுமுத்தமநற்கோசையனே 
ஈர்ந்தண்டரையாளுமிந்திரையும் - சேர்ந்திலகு 
தூயத்திருக்கறுப்பாதோற்றியடியே னுடைய 
மாயத்திருக்கறுப்பாய்வந்து . 


38 


143 


தனிப்பாடற்றிரட்டு 
ஆகும் போதாகுமனைத்து மதிவொழிந்து 
போகும் போதெல்லாமும் போகுமே - வேக 
நவசரம்பட்டார் போனலிந்து மடநெஞ்சே 
அவசரம்பட்டாலாகுமா. 


39 


சல்லடைக்கண்ணாகித்தளர்ந்தாளருள் புரிவாய் 
மல்லடையுங்கோசைநகர்வைகுந்தா- கல்லடையும் 
பாந்தாளிரைதேர்காலான்பாணம்வருத்து தலால் 
மாந்தளிரைத்தேர்க்காலான் மார்பு . 


40 


காரங்கமேனிக்கருணைக்கடலான் 
சீரங்கநாதரேசெல்வரே - நீரங்சே 
அள்ளியுண்டவெண்ணெய்க்காவம்மையடிப்பாளென்று 
பள்ளிகொண்டாற்போமோபயம் . 


41 


படைப்பானுங்காப்பானும்பார்க்கிலருணேசன் 
படைப்பானயனென்னல்பாவம் - படைக்கிலயன் 
ஐந்து தலையிலொன்றையானறுத்தபோதிலவன் 
தன் றலையைப்பண்ணறியான்றான் . 


42 


நாறுங்கடம்பு நடையுடையும்பாவனையும் 
வீறுமுனகேன் பழனிவேலவா -ஆறு தனில் 
வெட்டுண்டானுங்களையன் வெண்ணெய் தனையே திருடிக் 
கட்டுண்டானுங்களம்மான் காண் . 


43 


தூதுமதுரை துவரைகடையிடை முன் 
ஓதுகின் றமூவெழுத்து மொக்குமே - நீதி 
செகராஜசேகரன்வாழ்சிங்கையெனுஞ்செல்வ 
நகராயிழையார் நகை . ( து - து- து - முத்து ) 


44 


பூங்கோதைமாதர்புனைகின்றமுத்தாரம் 
வாங்கோங்குடிக்குவடுவென்றே- நாங்கள் 
முலைக்கோடனிவதெல்லாமுக்கண்ணான் சென்னித் 
தலைக்கோடுப்பட்ட தழும்பு . 


45 


இவ்வரையுமாவிக்கிரங்குவோர் தாமில்லை 
ஐவரையுங்காத்தவவனாதலினால் - மைவரை சொல் 


144 


பலவித்துவான்கள் பாடிய 


46 


வானிரங்கு முத்துகிருஷ்ணமன்னனமது தொண்டை 
மானிரங்குவானென்றாண்மான் . 
வாரிதரளஞ்சொரியமாமலையினூடுருவிச் 
சேரனமர்நாடளவுஞ்சேர்ந்ததே.மூரிம் தன் 
அம்போடலைகின் றவாயிழைக்கு குதிரைக் 
கொம்போகுலோத்துங்கா கூறு . 
தேமிருக்குமாந்தளிரைச்செந்தீவனமென்றும் 
பூமுருக்கையத் தீப்பொறியென்றும் நாமிருக்கு 
மாப்படுமேயென்றெண்ணிவாடி மனந்தளர்ந்து 
கூப்பிடுமேயந்தக்குயில். 


47 


48 


காமனார் வீட்டினிலேகள்ளன் புகுந்தானோ 
சோமனாரைப்பாம்புசூழ்ந்ததோ- மாமரந்தான் 
தீப்பட்டுவேகுதோ தியாகேசர் நன்னாட்டில் 
கூப்பிட்டதேயக்குயில் . 

49 
செந்தமிழோருய்யவன்பு செய்யவந்தசோழவள்ளல் 
சந்ததமுஞ்சேரா நாடாழ்குழலே- வந்தனை செய் 
ஐங்கரனை வேலவனையன் றழற்கண் வந்தவனைச் 
சங்கரனைவாசுகியைத்தான் . 

50 
கருப்புவில்லை முறிக்க - ஐங்கரனையும் , கடலையடக்க - வேலவனை 
யும் , சந்திரனைத்தேய்க்க - வீரபத்திரனையும் , மன்மதனையெரிக்க - 
சங்கானையும் , தென்றலையுண்ண - வாசுகியையும் வந்தனை செய் . 

முக்கணன் வாழ்வெற்பை முறித்துவரியிட்டகால் 
முக்கணனையப்பில்விழமோதாதோ - முக்கணன்றன் 
வேணிக்காகாமலர்வைத்தேகினான் மெல்லியலே 
சாணிற்குறைந்தான் றலை . 

51 
( முக்கணன் வாழ்வெற்பு - மேரு . கால் - காற்று , முக்கணன் 
தேங்காய் . முக்கணன் வேணிக்காகாமலர் - தாழம்பூ . சாணிற்குறைந் 
தான் - ஓட்டைச்செடி ) 

சேலநகரேமதுரைச்சீர்ச்செழியனே செழியன் 
சாலவதிலுள்ளோரேசங்கத்தார் சீலமிகும் 
கம்பாலதேவன் கடம்பவனவாசர் 
தம்பாரிமீனாட்சித்தாய் . 

52 


145 


53 


தனிப்பாடற்றிரட்டு 
மங்கையர்கள் யோனிமிசைவைத்திருக்குமாசைதனைப் 
பங்கு செய்து நூற்றிலொருபங்கெடுத்துக் - கங்கைமதி 
வேணியான்பாதாரவிந்தத்தில்வைத்தக்கால் 
காணலாங்காணாக்கதி . 
துர்ச்சனரும்பொன்னுந் துடியுந்து ரகதமும் 
அச்சமற முன்னிற்குமாயிழையும்- நச்சரவும் 
கண்டித்தவெள்ளுங்கரும்புமிள நீரும் 
தண்டித்தார்க்கல்லோசயம் . 
புட்டவல்பட்டாணிபொரிதேங்குழலப்பம் 
மட்டவிழுந்தோசைவடையுடனே -சட்டமுடன் 
ஓயாமற்சோறுகறியுண்டையுண்டையாயடைக்கும் 
வாயா நமச்சிவாயா . 


54 


55 


56 


குச்சிலியமாதர்குயமுங்குவலயத்தோர் 
மெச்சு தமிழ்மாதர்வியன் முலையும் - சிச்சீ 
தெலுங்கமடமாதர்சிங்காரக்கொங்கைக் 
கலிங்கமெனவே சொற்கவி . 
இங்கிருக்கவென்றாலெமனொட்டானிவ்விடம் விட் 
டங்கிருக்கவென்றாலயனொட்டான் - எங்குவைத்துப் 
பேணுவேனிவ்வுடலைப்பித்தாபிறைசூடும் 
தாணுவே சொக்கநாதா. 
வெள்ளிமலை பொன்னின்மலைமேவமகிழ்வீடாகி 
பிள்ளைகளோபுத்திசொலும்பிள்ளைகளாய் - தெள்ளுமுகம் 
வாடாவடிவுடையாண்மாமனையாளானக்கால் 
ஆடாரோவொற்றியப்பனார் . 


57 


58 


59 


அடியார்க்கெளியன் சிற்றம்பலவன் கொற்றம் 
குடியார்க்கெழுதியகைச்சீட்டுப் படியின் மிசைப் 
பெற்றான் சாம்பானுக்குப்பேதமறத் தீட்சை செய்து 
முத்திகொடுக்கமுறை . 
பாமரகசியத்தைப்பாழானவாயால் 
இரவுபகலெந்நேரமின்றிக் குரனெரியக் 
கூப்பிட்டுங்காணுமோகோலமடநெஞ்சேமால் 
பூப்பிட்டுங்காணாப்பொருள் . 

19 


60 


146 


பலவித்துவான்கள் பாடிய 


காந்தனுக்கென்றன் கொடியகாமவிகாரமெலாம் 
போந்தறிவித்தாலுனக்குப்புண்ணியமாம்- சேர்ந்தோடும் 
தேளிபடவாடுந்திரைக்கடலேமன்மதன்கை 
வாளிபடவாடும்மனம் . 

61 
கம்பனென்றுக்கும்பனென்றுங்காளியொட்டக்கூத்தனென்றும் 
கும்பமுனியென்றும்பேர்கொள்வாரோ - அம்புவியில் 
மன்னாவலர்புடைசூழ்வாழ்குடந்தையாரியப்பன் 
அங்காளிலேயிருந்தக்கால் . 

62 


கட்டளைக்கலித்துறை 
பூமன் றிருக்கண்டியந்தகன் கோவல்புரமதிகை 
மாமன்பறியல் சலந்தரன்விற்குடிமாவழுவூர் 
காமன் கொறுக்கைகமன் கடவூரிந்தக்காசினிக்குள் 
தேமன்னுகொன்றைச்சடையான் பொருதிட்டசேவகமே . 


63 


கொச்சகம் 


64 


65 


மெய்ச்சரமாகவிளையாடும் வேளையிலே 
கைச்சரசமென்றதல்லாற்கைச்சரசமென்றேனோ 
அச்சனகியார்மீதிலாசைகொண்டராவணனைத் 
தச்சுருவவாளிதொட்டதாமோதரேந்திரனே . 
மீன்பார்த்து விண்பார்த்து வேளையும்பார்த்தாள்வரவு 
தான் பார்த்தெனைப்போற்சரிபார்க்கும்வெண்குருகே 
மான்பார்த்து வாளிதொட்டமால்சிவநாராயணனை 
நான்பார்த்துமா தர்க்கைபார்த்திருந்தேனே . 
முல்லை முல்லையாய்த்தொடுத்து மோகமதனெய்யவந்த 
வில்லைவில்லையாய் நறுக்கிமெல்லமெல்லத்தாராயோ 
இல்லையில்லையென்று சொல்லியேற்கவரும்பாவலர்கள் 
தொல்லை தவிர்க்குங்களந்தைச்சுப்ரமண்ய பூபதியே . 
ஆயிரங்கண்ணாகம தனம்புமேலம்புவிட 
வீயிரங்குசெந்தேனிறாலினங்கமானேனே 
தாயிரங்கவேணபெண்கடாமிரங்கவானிரங்க 
வேயிருக்கும்வாயாவிசயரகுநாயகனே . 
கன்னலெனுஞ்சிறு குருவிககனமழைக்காற்றாமல் 
மின்னலெனும் புழுவெடுத்துவிளக்கேற்றுங்கார்காலம் 


66 


67 


147 


தனிப்பாடற்றிரட்டு 
மன்னவனாந்தென்மதுரை மாவலிவாணனைப்பிரிந்திக் 
கென்ன பிழைப்பென்ன விருப்பென்ன நகைப்பின்னமுமே . 

ஆக செய்யுள் -908 . 


68 


1 


விருத்தம் 
கைத்தலத்தழற்கணிச்சிவைத்திடப்புறக்தொருத்தி 

கட்கடைப்படைக்கிளைத்ததிறலோராம் 
முத்தலைப்படைக்காத்தெமத்தர்சிற்சபைக்குணிற்கு 

முக்கணக்கருத்தொருத்தர்மொழியாரோ 
நித்திலத்தினைப்பதித்தகச்சறுத்தடிக்கனத்து 

நிற்குமற்புதத்தனத்தினிடையேவேள் 
அத்திரத்தினைத்தொடுத்து விட்டு நெட்டயிற்கணத்த 

லக்கணுற்றிடச்செய்விக்குமது தானே . 
கருப்பாலேபணையடித்துப்பனிநீர்தேக்கிக் 

கதலிபலாக்கனிய தனால்வரம்புகட்டும் 
திருப்பாலைவாழீசர்பவனியாடுந் 

தெருவிற்பால் விலைபகர்சிற்றிடைச்சியாரே 
அருட்பாலோபொருட்பாலோகாமப்பாலோ 

ஆழிதனைக்கடைந்தெடுத்தவமுதப்பாலோ 
இருப்பாலேமனம்படைத்தீர்நில்லீர்செல்வீர் 

எந்தப்பால்விற்கவந்தீரியம்புவீரே. 
பூப்பார்த்துப்புகழ்பார்த்துப்பொருள் பார்த்துக் 

கவிதை சொல்லும்புலவோர் தங்கள் 
நாப்பார்த்துக்கொடை கொடுக்கு நல்ல தம்பி 

தந்தசொக்கநாதாவென்னால் 
காப்பாற்ற முடியாதுகையிலொருகாசுமில்லை 

கடனென்றாலும் 
பாப்பார்த்தி சோறிடுவாளிருந்தாலுமுறங்கமதப் 

பயலொட்டானே . 
கெட்டசாறு தவிடுகஞ்சிகிருமியுண்டமாவறைக் 

கீரைவேர்தெளிந்தமோர்முறிந்தபாகுகிண்டிமா 
இட்ட சோறு கொழியலுப்பிடாதபுற்கையாயினும் 

எங்குமன்பதாக நுங்கவின்பமாயிருக்குமே 


2 


3 


148 

பலவித்துவான்கள் பாடிய 
பட்டபாகுபசுவினெய்பருப்புமுக்கனிக்குழாம் 

பாளிதங்கடாளி தங்கள் பண்ணியாரவகையுடன் 
அட்டபாற்குழம்புகன்னலமுதமோடு முதவினும் 

அன்பினோடளித்திடாதவசனமென்னவசனமே . 


4 


துங்கவட கயிலாயமுதாலமைந்து 

துளுவொன்று தொண்டைவள நாட்டெண்ணான்கு 
தங்குநடு நாட்டிருப்பத்திரண்டு பொன்னித் 

தல நூற்றுத்தொண்ணூறுமலை நாட்டொன்று 
கொங்கேழுசிங்களத்திலிரண்டுவையைக் 

குளிர் தமிழ்நாட்டிரேழுமேலாஞ்சூலச் 
செங்கையார் தலமிருநூற்றெழுபானான்கில் 

தென்பாகங்கயிலாயந்திருக்குற்றாலம் . 


5 


ஓதுமைந்திலொன்றிலைந்திலொன்று மன்னவன் பிதா 

ஊர்திதொட்டவேழின் மீதிலுற்றசாபநிருபனார் 
தாது கொண்டதாளிமாலைசூடி தம்பிதம்பிசேய் 

தன்குடைப்பினைவன் மற்றலைக்கீரிடதுவசனார் 
காதனண்பன்றந்தைபாகன் பின்னவன் பகைச்சுமை 

கலையெடுத்தகையரையர்கதிபெறத் தவஞ்செய்தோன் 
தீதிறாதைகொண்டுவந்தசிலைவதிந்தபதியினான் 

சிரமரிந்தவன் கொள்பாரிசேரிலாலுறைந்ததே . 


6 


ஓதும் - ஐந்து பஞ்சபூதம் - அதிலொன்று - நிலம் - அதில் - ஐந்து 
ஐந்து- திணை - அதில் ஒன்று - குறிஞ்சி - அதற்கு மன்னவன் - முருகன் - 
அவன் பிதா -சிவன் - அவனூர்தி - இடபம் - அதற்கேழ் - விருச்சிகம் 
அதன் மீதிலுற்ற சாபம் - தனுசு - அதையுடைய நிருபன் - இராமன் 
அவன் தம்பி - பனைமாலை சூடிய பலராமன் - அவன் தம்பி - கிருஷ்ணன் - 
அவன் சேய் - மன்மதன் அவன் குடை - திங்கள் - அதற்குப்பின் ஐவன் - 
சனி - அவன் கிரீடம் அரவம் - அதைக்கொடியாக வுடையவன்- துரி 
யோ தனன் - அவன் நண்பன் கர்ன்னன் - அவன் தந்தை சூரியன் - 
அவன்பாகன் - அருணன் - அவன் பின்னவன் - கருடன் - அவன் பகை 
ஆதிசேடன் - அவன் சுமை- பூமி - அதன் கலைகடல்- அதை யெடுத்தகை 
யர் - அகஸ்தியர் - அவரையர் - பிரம்மதேவர் - அவர்கதி பெறத்தவஞ் 
செய்தோன் - அனுமான் அவன்றாதை - வாயு - அவன் கொண்டுவந்த 
சிலை - மேரு சிகரங்கள் - அவைகளைப் பதியாகயுடையவன் - இராவணன் 


தனிப்பாடற்றிரட்டு 


149 


ை 


ஆழி 


அவன் சிரமரிந்தவன் - திருமால் - அவன் கொள்பாரி - இலக்குமி - 
இவள் சேர் இல் தாமரைப்பூ - ஆலுறைந்தது -ஆலமரத்தின் கீழிருந்தது 
( இஃது பொருண்மேற் பிரிந்த தலைவன் ஆலின் கீழ்வைத்த அலர்க் 
குறியைக்கண்டு பாங்கி தலைவிக்குணர்த்தியது .) 

தொடுத்தமுத்தமிழுக் ககத்தியனெனவே தோன்றிய புவனச்சே 
றையர்கோன் , சொலக்கணப்புலவ னிலக்கணக்கவியைத் துதித்தகங் 
களித்திடுங்களியேம் , மடத்தினிற்புகுந்து மதுத்திறந்தவனார் வடித் 
தகட்டி குடித்து நின்றவனார் , வறுத்தசுட் கடித்துக் குதட்டுகின்றவ 
னார் மயக்கியுட்டியக்கமுற்றவனார் , கடுக்கனைமிடற்றி லொடுக்கிட்ட 
வனோ கையிலேசிலம்பையிட்டவனோ, கனத்த நூற்கொடியை நாவி 
லிட்டவனோ கண்ணிலே குழையையிட்டவனோ, முடுக்கிய வயிற்றி 
லாழியிட்டவனோ முகத்திருபதக்கமிட்டவனோ, முளைத்ததோளொரு 
பான் சதங்கையிட்டவனோ, முழுப்புரட்டவர்க்கலா திலையே .. 7 

கடுவிஷம் -சிலம்பு -மலை - நூற்கொடி - வாணி-கண்குழை - கட்செவி 

- கடல் - இருபதக்கம் - இருபது கண் - ஒருபான் - சதங்கை 
ஆயிரம் - கை . 
தேமதுரகவிவிரகன்றெவ்வைவருபெருமான் 
செல்வச்சங்கார் தாளைத்தினம்வணங்குகளியேம் 

டாலுமஃது மக்கடிமையிலர்போல் 
எமை மயக்குமோமயக்காதினியியம்பக்கேளீர் 
வீமன்மகனகத்தியனேகுபேரன்மகன் புதனே 

வீறானை முகனொருவன் விரும்புமகன் குகனே 
காமன் மகன் சயந்தனேவே தன் மகன் சிவனே 
காலன்பாற்பிறந்தமகன் கடல்கடந்துளானே . 

8 
வீமன் - பிரமன் - குபேரன் - சந்திரன் - வீறானை முகன் - வீறான -ஐம் 
முகன்- காமன் - இந்திரன் - வே - மூங்கில் - கால் - காற்று , 
சந்தப்பாவிருத்தப்பாகலிப்பாவெண்பா 

தாழிசைப்பாகொச்சகப்பாத்தனிப்பாவுக்கும் 
விந்தையப்பாவாகிய கிரந்தப்பாவும் 

வெல்வப்பாவது போலவிகடப்பாவும் 
எந்தப்பாவுரைத்திடினுமொருபேறில்லா 

ஏதப்பாவிக்குகின திணைப்பாதத்தைக் 
கந்தப்பாமுருகப்பாபோரூர்வாழ்வே 
கையப்பாமெய்யப்பாகாட்டப்பாவே , 

9 


150 

பலவித்துவான்கள் பாடிய 
ஆதிசிவன் செத்தானோவுமை செத்தாளோ 

ஐங்கரனுஞ்செத்தானோவரிசெத்தானோ 
வேதியனுஞ்செத்தானோ செத்தாயோ 

வெட்டவெளியானந்தம்வெறும்பாழாச்சோ 
நாதியற்றுப்போனாயோவழிகாட்டாயோ 

நாயேனுக்கிரங்கிவந்து நலந்தாராயோ 
பாதிவழி தனிலவதிப்படுத்துவாயோ 
பாதகாதிருச்செந்தூர்ப்பதியுளானே . 

10 
நீருஞ்சுமந்தேன் விறகெடுத்தேனித்தஞ்சுமந்தேன் சாணங்கம் 

நிகழவடிபட்டுதைப்பட்டேநின்றேன்வையைக்காளாக 
ஆரும்விரும்பாத்துகிலெடுத்தேனழகுமேனிகரிக்கோலம் 

ஆனேன தனாலல்லோவுன்னடியாளுனக்குச்சரியானேன் 
காரும் 

விரும்புங்கடுவணிந்தகளனேகருணைப்பெருங்கடலே 
கமலத்தயன் மால்காணாதகாலகாலாவென்றுயரம் 
தீரும்படி தண்ணருள் புரிவாய்சிவனேயமார்க்கொருவிருந்தே 
தேவேதெய்வமறைப்பொருளே திகழுங்கடவூர்சேவகனே . 

காளமேகப்புலவர் பாடியது 
ஏறுகட்டிய கொட்டி லாங்கமேயீ ரிரண்டு முகன் வாயி லாயமே , 
மாறுகண்ணப்பன் வாய்மடைப்பள்ளியே வாய்த்தவோன 

படைத் திரு 
மால்வதனமே , வீறுசேர்சிறுத்தொண்ட னில்லாளுந்திவேட்ட நற் 
கறிகாய்க்கின்றதோட்டமே, நாறு பூம்பொழில் சூழ்தில்லை யம்பல 
நாரிபாகற்கு நாடகசாலையே . 

12 
நடுவெழுத்தலங்காரம் 
திருமால்வாகனநாவாயிராசியொன்று 

சினை தெவிட்டார்மாதுலன் கோகிலமிவ்வேழின் 
உருவாமேழெழுத்திநடுவெனக்குச் செய்தான் 

உகந்து பதினான்கினையுந்தானே கொண்டான் 
ஒருபாகத் திருத்தினான்கையிலேற்றான் 

ஒருமதலை தனக்களித்தானுண்டான் பூண்டான் 
பரிவாயொண்கரத்தமைத்தானுகத்தானிந்தப் 
பைம்பொழிற்றில்லையுளாடும்பரமன்றானே . 

13 
திருமால்வாகனம் - நாகாரி - நாவாய் - கலம் - இராசி - கன்னி -சினை - 
கவடு- தெவிட்டார் - ஆரார்- மாதுலன் - மாமன் - கோகிலம் - பல்லி - இவற் 


தனிப்பாடற்றிரட்டு 

151 
றின் - நடுவெழுத்துக்கள் காலன்வராமல் இவற்றின் ஏனையவெழுத்துக் 
களின் பயன் நாரிஉமை ( கம் - கபாலம் ) ( கனி - பழம் ) ( கடு -விஷம் ) 
( ஆர் - ஆத்தி ) ( மான் ) (பலி - பிச்சை ) 
கூற்றுவனைவின் மதனையரக்கர் கோவைக் 

கூனிலவைக்குஞ்சரத்தையிஞ்சிமூன்றை 
ஏற்றுலகின் புறவுருவமாளத்தோள்க 

ளிறவெறிப்பவிமையப்பெண்வெருவவேவக் 
காற்றொழிலானயனத்தால் விரலாற்கற்றைக் 

கதிர்முடியாற்கர தலத்தாற்கணையாற்பின்னும் 
ஊற்றழியவுதைத்தெரித்து நெரித்துச்சூடி 
உரித்தெரித்தானவனென்னையுடைய கோவே . 

14 
பொன்னனை வாளரக்கனை நூற்றுவரைக்காவைப் 

பொருசிலையைக்கனை கடலைப்பொன்னனீன்ற 
நன்மகற்காய்க்சுரர்க்காயைவ்வருக்காய்க்காதல் 

நட்பினுக்காய்ச்சானகிக்காய் நடவைக்காக 
மன்னுகிறால் வடிக்கணையால்வளையாற்புள்ளால் 

வயங்குதோள் வலியால்வானரங்களாலும் 
முன்னுடற்கீறிச்சிரங்கொண்டமரில் வீழ்த்தி 

முதலொடுக்கொண்டிறுத்தடைத்தமோகூரானே . 15 
இந்து முடிக்குஞ்சடையாளரிருக்குந்தொண்டைவள நாட்டிற் 
சிந்து படிக்கக்கவிபடிக்கத்தெரியாமடவாயுன் றனக்குக் 
கெந்தப்பொடியேன் பூமுடியேன் கிழமாய் நரைத்து முகந்திரைந்தும் 
இந்தமுறுக்கேன் வீறாப்பேனெடுப்பேனுன்னைக்கொடுப்பேனே . 

16 
ஏழாளையடித்தபுலி தனையடித்தான் வீரசென்னனென்றேகாட்டில் 
வாழாமற்சிறுபுலிகளீப்புலியோடெலிப்புலியாய்வடிவங்கொண்டு 
பாழாகிக்காடெல்லாம்பர தவிக்கவடுகரடுப்படியில் வந்து 
கூழாகி வயிற்றினிற்போம்பொழுது குணம்போகாமற்குமுறுந்தானே . 

கட்டளைக்கலித்துறை 
காவென்றுஞ்சிந்தாமணியென்றுஞ்சொல்லியென்கையிலள்ளித் 
தாவென்று கேட்கத்தரித்திரம்பின்னின்று தள்ளியென்னைப் 
போவென்றுரைக்கவு நாணமங்கேயென்ன போவதிங்கு 
வாவென் றிழுக்கவும் வந்தேன் விராலிமலைக்கந்தனே . 

18 
கொச்சகம் 
காரென்றுபேர்படைத்தாய்ககனத் துரும்போது 
நீரென்றுபேர்படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததற்பின் 


152 


பலவித்துவான்கள் பாடிய 


வாரொன்றுமென்முலையாராய்ச்சியர்கைவந்ததற்பின் 
மோரென்று பேர்படைத்தாய்முப்பேரும்பெற்றாயே . 

19 
முன்னாக நீரளக்கு முடிமன்னர்காத்திருக்கு முனிகளென்னை , 
மன்னாமலோட்டுவிக்கு மாதரைச்சொற் கேட்பிக்கு மடக்குமாட் 
டைப் , பன்னாகந்தலை நறுக்கும் பாலரைச்சொற்கேட்குவிக்கும் படிப் 
புண்டாக்கும் , என்னாளுங்கிழவருக் கோரிடுப்பாகுநடை கொடுக்குமென் 
கைக்கோலே . 
கருந்தலைசெந்தலை தங்கான் றிக்கால்கடையிற்சுற்றி 
வருந்திக்குடவைக்குந்தாட்டிக்குங்கொத்திட்டுமாய்வதல்லால் 
கரந்தைகளாண்டிலொருக்கால்வருவது கண்டிருந்தும் 
அரும்புக்குங்கொத்துக்கும் வந்தார் பிழைப்பதரிதென்பரே . 21 

சங்கையிலாமதன் விடுத்தபகழிதைத்தபுண் வருத்தந்தன்னை 
நோக்கிக் , கொங்கையை யொத்திடங்கொடுத்துக் குங்குமச்சாந்தப் 
பற்றுங்குளிரப் பூசிச் , செங்கனிவாயிதழ்மருந்து முள்ளுக்கே கொடுத் 
தெனக்குச் செய்த நன்றி , மங்கையரேயிந்திரவிதெற்கு வடக்குதித் 
திடினுமறந்திடேனே . 

22 
ஏமிராவோரியென்பாளெந்துண்டிவஸ்தியென்பாள் 
தாமிராச்சொன்னதொல்லாந்தலைகடைதெரிந்ததில்லை 
போமிராச்சூழுஞ்சோலைபொருங்கொண்டைத்திம்மிகையில் 
நாமிராப்பட்டபாடு நமன்கையிற்பாடுதானே . 

23 
சுந்தரகவிராயர் விருத்தம் 
ஒரு கோட்டுக்கலை முனியுமொளிதிகழும்புலியாடையுடுத்தகோவும் 
மருமலர்வாழ்திசைமுகனும் வானவர்கணாயகனுமயிடன் றானும் 
கரியநிறத் திருமாலும்வாலியும்பராசனுமேகாமனம்பால் 
பெருமழையிழந்தனரென்றாற்சிறுமனிதர்க்கெப்படியோபேசுங்காலே . 
வாசவனும்பிறர் நகைக்கவுடலானானொருவனராவடிவமானான் 
தேசுபுகழ்க்கலைமதியுமுடலிழந்தான் மலர்வே தன் சிரமொன் றற்றான் 
ஈசனுதல்விழி திறந்தானிராவணசுந்தோபசுந்தரிறந்தார் மண்மேல் 
காசினிப்புன்மானிடரோமோகசாகரமதனைக்கடக்கவல்லார் . 

25 
உணங்கியொருகான் முடமாகியோருகண்ணின்றிச்செவியிழந்து 
வணங்குநெடுவாலறுப்புண்டுமன்னுமுதுகில்வயிறொட்டி 
அணங்குகலியமெலிவெய்தியகல்வாயோடுகழுத்தேந்திச் 
சுணங்கன் முடுவல்பின் சென்றால்யாரைக்காமன் றுயர்செய்யான் 


தனிப்பாடற்றி பட்டு 

153 
கட்டிறலை திருப்பிவைத்தாற் றலைவலிபோமோ வந்தக்கதைபோ 
லாட்டுக் , குட்டியிதென்னடி சகியேகெட்டிவயித்தியன் பள்ளிகொண் 
டான்பாம்பின் , பெட்டியினுங்கையிடுவ னுண்டையும் பாய்ச்சிடுவ 
னன்றாய்ப்பிலமாய்க்காயங் , கட்டிடுவனிஃதல்லாலாறாதே மதன்விடு 
மிப்பகழிப்புண்டானே . 

27 


மரமதுமாத்திலேறிமாமதைத்தோளில்வைத்து 
மரமது மரத்தைக்கண்டு மரத்தினான்மரத்தைக்குத்தி 
மரமதுவழியேசென்றுவளமனைக்கேகும் போது 
மரமது கண்டமாதர்மாமுடன் மாமெடுத்தார் . 


28 


இராமசாமிக்கவிராயர் பாடியது 


மாலை தனைப்புனைந்தாலுமலாணையிற்படுத்தாலுமருவார்பன்னீர் 
ஏலமுறத்தெளித்தாலுமெவ்வளவேனுங்குளிரவிலையென்செய்வேன் 
கோலமுறுமணலியிலேகிளைகளொடுசுகம்படைத்துக்குலாவுமெங்கள் 
சோலை தனைச்சேராமற்காமவிடாய் தணியாதேதோகைமாரே . 29 

பாலை நிகர்மொழிமாதே யென்னிடத்திற் பூரணமாய்ப் பட்சம் 
வைத்துக் , காலைமுகிலனையகான்மணலியில்வாழ் சோலையெனுங்கன் 
னன்பாற்போல் , மாலை கேண்மறுத்தாலென் மனத்தைக் கேண்மறுக் 
கின்மதன் வாராவண்ணம் , 

வாராவண்ணம் , ஓலை கேண்மறுத்தக்காற் கிள்ளாக்குக் 
கேள் வேறொன்றோ திடாயே . 

30 
அரக்கனலையிலங்கையை வென்றோன் மருகன் றணிகேசனன்பர் 
பானஞ், சிரக்கனலையாமலுனைக் காப்பானென் றனையடிதே மொழியே 
மாலை , வாக்கனலைமதிவீசப்படுமோ வவ்வேளை தனில் வாதுக்கேம , 
துரக்கனலை மதப்பயலென் முனங் குளிக்கத் தகுமோ சொற்றோகை 

31 


என்னையவாறமறந்தும்யானவரைமிகநினைந்திங்கிருந்து வாட 
முன்னைவிதிப்படிதானோ முற்பிறப்பிற்செய்தவினை முடிந்தவாறோ 
கன்னனெங்கள பிராமன் வரதுங்கராமனியற்காசி நாட்டில் 
அன்னவயற்குருகினங்காடனித்திருக்கமுடியாதென் றறைகுவிரே . 32 

தன்மனையிரதமாக்கித்தன் மகன் வலவனாக்கித் 
தன் மகன் பேரனோடு தனக்குமைத்துனன் காலாக்கித் 
தன்னணை நாரியாக்கித்தானுமோரம்புமானான் 
தன்மனமிடங்கொண்டுய்த்தசங்கரன் றனக்குமாயன் . 

33 
20 


154 


பலவித்துவான்கள் பாடிய 


முன்னொருவூரின்பேராமுதலெழுத்தில்லாவிட்டால் 
நன்னகர் மன்னர் பேராநடுவெழுத்தில்லாவிட்டால் 
கன்னமாமிருகத்தின் பேர்கடையெழுத்தில்லாவிட்டால் 
உன்னியதேனின் பேராமூரின் பேர்விளம்புவீரே. 


34 


( மதுரை - துரை- மரை - மது ) 


புதுவைமுத்துக் குமாதொண்டன் றமிழ்போலக்கவி மதுரம் 
பொழியப்பாடும் , சதுரருண்டோவெனவிரிஞ்சன்வினவினான் சேட 
னான்றானென்றானோர் , பதமெனினுந் தோன்றாமன் மால்கொண்டு 
கடல் வீழ்ந்தான்பதுமன்சீறி , மதமுறு நாவைப்பிளந்து காதறுத்து 
மண்சுமக்க வைத்திட்டானே . 

35 


மதுகரத்தையிகழ்ந்து குயில்வடிவேலர் தமையழைத்து வாரே 
னென்றே , இதமுரைத்துச் சென்றதென்ன வின்னமுங்காணே னத 
னுகிரக்கமேது , சதமிதென்வளர்த்தெடுத்த தாய்க்கு தவா தார்க்கு தவுங் 
தத்தையே நீ , முதுமறைசேர் குமார் தமையழைத்துவா மதப்பயலை 
முடுக்கத்தானே . 

36 
குருமூர்த்தமாய்வந்துவினையொழித்து முத்தி தனைக்கொடுக்கத்தியாகர் 
ஒருமூர்த்தியல்லாமன் மற்றுமொருமூர்த்திகளுமுண்டோநெஞ்சே 
திரிமூர்த்தியென்பார்கள வரவர்வாகனமேறிச்சேணிற்சும்மாய் 
திரிமூர்த்தியல்லாமலொருமூர்த்தியுங்கதியிற்சேர்த்திடாரே . 37 

இருக்கோலமிடுங்கலைசைத் தெய்வசிகாமணிமுகில் வந்திணங்கா 
நாளில் , உருக்கோலவடிவானான் மைந்தனுமைத்துனனு நிதமோய் 
விலாமல் , மருக்கோலஞ்செய்வதினும் வடவனலைச்சொரிவதினு மயக்க 
முற்றுத் , திருக்கோலங்கொண்டமகடயங்கு கின்றாண் மயங்குகின்றா 
டினமுந்தானே . 

38 
முந்தனத்தைத்து துவிட்டேன் வரவுமில்லை மதராஜன் முனிந்தே 
வில்லால் , எந்தனத்துக்கிலக்காகமலர்வாளியெய்கின்றானினியென் செய் 
வேன் , கந்தனத்தையகலாத பூம்பாவை வேலப்பன் கையாற் பூசுஞ், 
சந்தனத்தைசவ்வாதை நினைந்து மன துருகுதடி தையலாளே . 39 

வெறிவிலக்கல் 


குருத்துக்க தலிப்பசுந்தேனையள்ளிக்குரங்குகுட்டிக் 
கருத்திக்களிக்குக்குறுங்குடிவாழ்தருமண்ணல்வெற்பில் 


155 


40 


41 


தனிப்பாடற்றிரட்டு 
பருத்திப் பொதுக்கிட்ட தீப்போலக்காமம்படைத் தவிந்த 
ஒருத்திக்கொருவன்பகையோ நடுச்சொல்லுமூரவரே . 
தொட்டிக்கலை சுப்பிரமணியத் தம்பிரான் வெண்பா 
வல்லவகுளத்திருக்குமன்னவாவாசமலி 
நல்லவகுளத்திருக்குநாதனே - மெல்ல 
வடிவாளைக் கொண்ட மணவாளாகணிச்சி 
வடிவாளைக்கொண்டென்னிடர்மாற்று . 

( குளத்திருக்கு நெற்றிக்கண் ) 

கட்டளைக் கலித்துறை 
பொன்முகநோக்கிநின்றன் முகநோக்குமுன் போயினளென் 
றுன்னிடவீழ்ந்தனள்கைதொடவுய்ந்தனளுன்னுடனே 
பின்னும் புணர்ந்திடமுன்னறிவுற்றிடபெற்றபிறப் 
பென்னலமென்றனளோகத்தான் மலையீர்ங்கொடியே 

ஒட்டக்கூத்தர் 
தற்கோலிப்பாசப்பூசற்கே தட்டாமற்சாகைக் கேநிற்பீர் 
முற்கோலிக்கோலிப் பூசித்தேமுட்டாமற்சேவித்தேநிற்பீர் 
வற்றாநெட்டோடைப்பாரச்சேன்மைப் பூதத்தேறித்தாவிப்போய் 
நெற்றாளுற்றாலைப்பாகிற்சேர் நெய்த்தானத்தானை த்யானித்தே . 

புகழேந்தி 
விக்காவுக்காவித்தாவிப்போய்விட்டானட்டார் சுட்டூர்புக்கார் 
இக்காயத்தாசைப்பாடுற்றேயிற்றேடிப்போய்வைப்பீர்நிற்பீர் 
அக்காடப்பேய்தொக்காடச்சூழப்பாடத் தீவெப்பாடப்பூண் 
கெக்காடக்கானத்தாடப்போகெய்த்தானத்தானை த்யானித்தே . 

ஆக செய்யுள் - 952 . 


42 


43 


44 


இப்பதிப்பில் நூதனமாகச் சேர்த்த 
பலவித்வான்கள் பாடிய பாடல்கள் 

கலித்துறை 
நீந்தாவறிஞர் பிணியாளர்கல்விநெறியறியார் 
பூந்தாரமஞ்சிவிருந்தொளிப்பார் பொருட்கேசிவிகை 


156 


பலவித்துவான்கள் பாடிய 


1 


யூர்ந்தேசுமைசுமந்துண்போரிவர்களுயிரிருந்து 

வீந்தாரிவரைவர்காண் செழியாதிருவேங்கடமே. 
கொடுத்தாவிகாக்கின் றகாவேரிவற்றிக்குறைந்திடினு 
மடுத்தோண்டிநீருண்ணுவாரது போலிந்தமானிலத்தி 
லடுத்தாரைாட்சிக்குந்தா தாவென் பார்க்கடையாளம்பிச்சை 
யெடுத்தாகினுங்கொடுப்பார்வெள்ளை நாவலிருப்பவனே . 


2 


வெண்பா 


3 


மாமிக்கோர்மாமியுண்டுவாணருக்கோர்வாண ருண்டு 
சாமிக்குமேற்றகப்பன்சாமியுண்டு - பூமிக்குள் 
எல்லாந்தெரிந்தவருமில்லை தெரியா தவரு 
மல்லாமற்கண்டவர்களார் . 
ஆங்காலமெய்வருந்தவேண்டாமதுவன்றித் 
தேங்காய்க்கிளநீர்போற்சேருமே - போங்காலை 
காட்டானை தின்றகனியது போலாகுமே 
தேட்டாளன் தேடுந்தனம் . 
சொல்லிச்செய்யார் பெரியோர்சொல்லிச்செய்வார்சிறியோர் 
சொல்லியுஞ்செய்யாதவர்கசடர் - சொல்லுங்கால் 
குலாமாலைவேற்கட்குறிப்பறிந்து பார்க்கிற் 
பலாமாநற்பாதிரியைப்பார் . 


4 


5 


கலித்துறை 


முற்றாததில்லையும்வாசமுமுள்ளுமுனையுமெவர் 
சற்றாகிலுஞ்செய்துவைத்ததுண்டோவன்புஞ்சர்க்குணமும் 
பெற்றார் பிறவிக்குணங்காண துகண்டுபேதையர்கள் 
கற்றால் வராது கண்டாய்கச்சிமாநகர்க்காவலனே . 


6 


வெண்பா 


மிக்குப் பெருகியுமிகுபுனல்பாய்ந்தாலும் 
உப்பொழிதல் செல்லாவொலிகடல்போல் - மிக்க 
இன நலநன்குடையராயினுமென்று 
மன நலமாகவாங்கீழ் . 
உடைப்பெருஞ்செல்வத்துயர்ந்தபெருமை 
அடக்கமில்நெஞ்சத்தினாடு - நடக்கையின் 


7 


தனிப்பாடற்றிரட்டு 


157 


8 


ஒள்ளியனல்லான் மேல்வைத்தல் குரங்கின்கைக் 
கொள்ளிகொடுத்துவிடல் . 
சத்துவம்புத்திவித்தைச்சதுர்விதார்த்தங்களான 
இத்தனைவிதமுஞ்செல்வமில்லையேலில்லையாகும் 
சத்துவம்புத்திவித்தைச்சதுர்விதார்த்தங்களான 
இத்தனைவி தமுஞ்செல்வமெய்தில் லெய்துமன்றே . 
கதிரவனிலையேற்கண்ணிற்காண்பனமறையுமாபோல் 
நிதியமொன்றிலையேலியார்க்கு நீதிமான்ஞானபோதம் 
துதிபெறுகீர்த்தியாண்மைச்சூழ்ச்சிமந்திரவிசாரம் 
சதிரபிமானமெல்லாந்தன்னிலேமறைந்துபோமால் . 


9 


10 


கலித்துறை 


11 


பாலுக்குச்சர்க்கரையில்லையென்பார்க்கும்பருக்கையற்ற 
கூழுக்கும் போடவுப்பில்லையென்பார்க்குக்குத்தித்தைத்த 
காலுக்குத்தோற்செருப்பில்லையென்பார்க்குங்கனத்த தண்டி 
மேலுக்குப்பஞ்சணையில்லையென்பார்க்கும்விசனமொன்றே . 
மேவுமெண்போகம் விளம்பில்பெண்ணாடைவியன் கலன்பாற் 
றாவியம்போசனந்தாம்பூலம் வீசுசுகந்தமன்பி 
னாவெழிற்பாட்டலர்மெல்லணையாமிவைநன்கமைந்த 
வாவிக்கடவுளரருட்பாழிபெற்றவரசிடமே. 


12 


வெண்பா 


13 


எண்கோவைமேகலைக்காஞ்சியிருகோவை 
கண்கோள் கலாபமிருபத்தொன்று - பண்கோள் 
பருமம்பதின் மூன்று முப்பத்திரண்டு 
விரிசிகையென்றுணரப்பாற்று . 
மன்னவன் குணங்கொடிதெனவருத்தலுமதற்குத் 
துன்னுபைங்கொடியடுத்தகொம்பதனையே சூழும் 
கன்னிமா தருமன்னருந்தங்களைக்காத்தே 

பன்னுமிங்கிதஞ்செயுமவர்பாற்செய்வர்பரிவு . 
பாவிகளகத்தைப்போலும்பலவிர தியர்கள் போலும் 
ஓவருசகாயர்போலுமுறைமுறைசுற்றம் போலும் 


14 


158 


பலவித்துவான்கள் பாடிய 


15 


மேவுவரவரைச் சேரின் மேன்மையரேனுமுய்யார் 
பூவையுமுயலுமுன்னோர்ப்பூனையைச் சேர்ந்தவாறே . 
வேந்தருங்கொடுந்தீயும் வெவ்விடம் பொழிப்பகுவாய் 
பாந்தளுஞ்சலியாதலினன்னவன்பக்கல் 
போந்து நண்பு கொண்டடவிபோக்குமாறென்னாம் 
மோந்திடும்படிக்கடிப்பதுமன்னர் தம்முறையே . 
ஒருவருக்கமுதளித்தாலுண்பனே லுலகமாளு 
மிருவருக்கமுதளித்தாலிந்திரன் பதவிசேர்வார் 
மருவிய பூசை செய்துவந்தவரிளப்பையாற்றில் 
திருமடவன்ன தானஞ்சிவாலயமாகுந்தானே . 


16 


17 


வெண்பா 


18 


அருக்கனையுஞ்சோமனையுமைம்மூன்று நாளதனிற் 
பெருக்கவாவந்தீண்டிற்பேசுங்கால் - செருக்களத்தின் 
மன்னர்மடிவார்மடிவாரேயாமாகில் 
அன்னமரிதாய்விடும் . 
பரிதியும்பஞ்சமாகிற்பார்மதி வெள்ளமாகுங் 
குரிதியுங்கூச்சலாகுங் கொடும்பு தன் காற்றதாகும் 
பெருத்ததோர்வியாழம் வெள்ளிப்போகமேறநிற்கும் 
கருத்ததோர்சனியுமாகிற்கலகமும்பற்றறாதே . 

வெண்பா 


19 


20 


கல்லாடர்செய்பனுவல்கல்லாடம் நூறு நூல் 
வல்லார் சங்கத்தில்வந்தருளிச் - சொல்லாடா 
மாமதுரையீசர்மனமுவந்து கேட்டு முடித் 
தாமசைத்தார் நூறுதரம் . 
இடுகாட்டுமங்கையெலும்பிற்புரண்மால் 
சுடுகாட்டிலாடுவார்சுட்டி - னொடுகாட்டுஞ் 
சம்பந்தாயென்புநின்பாறந்தாக்கிக்கொண்டிலளே 
கும்பந்தானென் னுமுலைக்கொம்பு . 


21 


கலித்துறை 


அரியெச்சில்போலவாவெச்சிலுமஞ்சரியெச்சிலும் 
எரியெச்சிலேழுமுனியெச்சிலும் போரவேந்திழையாள் 


தனிப்பாடற்றிரட்டு 


159 


கரியெச்சில் போன்றனள்விக்கிரமச் சோழன்கனைத் தகன் றின் 
புரியெச்சிலுண்டபுயல்வண்ணனெச்சிற்புரந்தரனே . 


22 


வாக்குமனமுமுடையானொன்னார் தமணிமுடி நீ 
ராக்குந் திறமையிருங்கோளன் வெற்பிலயனடுக்கம் 
போக்கும் புனித னுங்கந்தனுமாலும்புரந்தரனும் 
நாக்குங்கழுத்துந்தலையுமில்லாள் பகைநானல்லவே . 


23 


காயுங்காடுஞ்சுரமீதென்றும்காட்டியகையுஞ்சொன்ன 
வாயும்புகையெழும்பாலையிலேமணிமாமகுடம் 
தோயும்புகழ்கச்சிச்சுந்தரபாண்டியன் தோகைவெற்பில் 
தாயுந்தமருமில்லானிங்கனே நின்ற தார்குழலே. 


24 


ஆக செய்யுள் - 976 


கடிகைமுத்துப்புலவர் பாடிய 


மடக்கு 


கருப்பஞ்சிலையுமோர்கரமே - கண்டேனானுஞ்சூகாமே 

காமப்பயலுமூர்க்காமே - கணையைத்தொடுப்பான் சீக்காமே 
வருத்தம்புரிவாரனேகாமே-வல்லார்மடவார்நிசகாமே 

மாமால் வெங்கடேசுரெட்டன் வருவான் வருவானென்றிருந்தேன் 
திருத்தும்படிக்குமனோகரமே செய் தானினிததிவாகரமே 

தினியில்வருவாயெனக்கரமே தெரியவு தித்தான் சக்கரமே 
பொருத்தந்தருகண்ணாகரமே போர்வேட்கிலை வீராகாமே 
பூவையாருஞ்சேகாமேபுகழ்ந்தேன்ரத்தினாகாமே. 

1 
கையான் முகத்தைத் துடைத்து மலர்க்கண்ணாலெனையும்பார்த்து மலர்க் 

காலால்வண்டு குடைந்தமலர்க்கணியையென து குழற்கணிந்து 
மெய்யானதையே தடவியென் றன்மேலேயிலங்குமுடைமையெல்லாம் 

வெவ்வேறாகக்களைந்த தனை மீட்டுநிறையாத்தரித்துமங்கே 
நையாவிடையைத்து கிலாலேநன்றாப்பொதிந்து மனம்விரும்பி 
நகைத்தான் வெங்கடேசுரெட்டன் நானுமகிழ்ந்தவனைப்பார்த்தேன் 


160 


கடிகைமுத்துப்புலவர் பாடிய 


மையார் விழியார் தமைக்கலவிவகையாலுருக்கிவசப்படுத்தும் 
மார்க்கமவனுக்கல்லாமல்மாரன் றனக்கும்வாராதே . 


2 


தலைவனைச்சேர்ந்தவகைக்குங் - கடலுக்குஞ்சிலேடை 


மடிமேலேந்திமலர்வாய்த்தேன் வழங்கித்தனபாரத்து கிரும் 

வைக்கத்தனமேதகங்குமென்று மணிவாய்முத்தம்பலகொடுக்கக் 
கொடியினிடைகால்விசைத்தெழும்பிக்கொள்கப்பலைப்பாயசைக்கவந்து 

கூடவரைச்சோமனுந்தோயக்கொட்டுமமிர்தங்கொப்பளிக்க 
படியையளந்தகாலாற்கற்பாறைமிதித்து மடமாதைப் 

பார்த்து முனியே திதுவென வேபகர்ந்தோன் வெங்கடேசுசெட்டன் 
துடியுமுனையும்படைத்தவெற்றித் துரையைச் சேர்ந்தவிதம்போலத் 
தோற்றுங்கடலேநானுனக்குச்சொல்லிக்காட்ட வேண்டாமே . 


3 


அப்புறத்தொதுக்கடிக்கும் அத்தொழிற்கொருப்படுத்தி 

அக்கணத்தினிற்றோடைக்குள் அப்படிப்படித்தெழுப்பி 
இப்புறத்திழுத்தொருத்தி எப்படிச்சமத்திகெட்டி 
இத்தனைக்குமுத்தரித்ததிப்படிக்கெனப்படைப்பை 
குப்புறக்கிடத்தும்வித்தைகுற்றமற்றவித்தைகுத்து 
குத்தெனச்சொலச்சொலிக்கொடுத்துரைத்தடுத்தடுத்து 
மெய்ப்புறத்தொழிற்பயிற்றி வெங்கடேசுரெட்டமன் 
விடியுமட்டுமனுபவித்தவித்தைநல்லவித்தையே . 


4 


ஒருதரத்தில்விடவிலைப்பின் உபரிவித்தைமுதனடத்தி 

உகிர்செலுத்து கரிகரத்தில்உரகனுச்சி மணியசைத்து 
மருவியுப்புமமுதுடைத்துவாவெழுப்பியதிலெனக்கு 

வலுமயக்கம்வரவிரித்தமலாணைக்குள் விழவுயர்த்தும் 
இருதொடைக்குளவனிருக்க எனை மலர்த்திமுலை சுவைத்தும் 

இதழ்சுவைத்து மொருதரத்தில் இருவருக்குமனம்ருசிக்க 
விருதுகட்டியனுபவித்தவெங்கடேசுரெட்டமன் 
விரகதாபமது தணித்தவேளை நல்லவேளையே . 


5 


தந்தி தங்கலந்து கண்ட தந்தரங்கமென்று சந்த 

தந்திடம்புரிந்தணைந்ததந்திரந்தெரிந்திசைந்து 
பந்தெழும்புகின்றதென்று பந்திகொண்டெழும்பவுஞ்ச 
பந்தருஞ்சுகம்பொருந்து பந்தயங்களும்பகர்ந்து 


தனிப்பாடற்றிரட்டு 


161 


6 


வந்து வந்திருந்த கொங்கை மந்தரங்குலுங்கவண்டு 

மண்டுகொண்டை கொண்டலென்றுவந்தொதுங்குசண்டைகண்டு 
விந்தைவிந்தையென் றியம்பிவெங்கடேசுரெட்டமன் 

விரகதாபமது தணித்தவேளை நல்லவேளையே . 
மடியில்வைத்து முலை பிடித்து வலிய முத்தமிடமுகத்தில் 

வதனம்வைத்து மதனவித்தைவகைபிறக்கவவனுரைத்து 
முடியுறைக்கநகமழுத்திமுதுகினிற்கைபடவணைத்து 

முறுகிமெத்தவிறுகிவெட்கமுழுதும்விட்டு மெலவசைத்து 
நெடிய புட்கள் குரலெழுப்பிநிலை தரித்தவிழியிமைக்க 

நினைவுமற்றபரவசத்தினிறைவெனக்குவாமயக்கி 
விடியுமட்டுமனுபவித்து வெங்கடேசுரெட்டமன் 
விரகதாபமது தணித்தவேளை நல்லவேளையே . 


7 


மடக்கு 
சுரதஞ்செயவேகடி தடவிச்சுரதந்தனையே தொட்டதுமீ 

சுரதந்திரமாமதனையுமீசுரதந்திரமென்றெண்ணேனோ 
சாசஞ்சொலியோகைத்துமிச்சரசந்தானே முடித்தது பூச் 

சரசம்பிரமவேளெடுத்தசரசஞ்சலமுந்தவிர்ந்தேனே 
காகஞ்சமுமென் முலையானகாகந்தொடுமப் போதிலநங் 

காகந்தையும் போய்விட்டதரகரகந்திருவமணமிதுவே 
அரவந்தருபுட்குரன் முழங்க அரவந்தனிலேநடித்தமுகில் 
ஆமால் வெங்கடேசுரெட்டன் அநுபோகத்தை தொடுத்தானே . 

மடக்கு 
சேலையுரிந்தான் கடிந்து விழிச்சேலையுருட்டிப்பார்க்கையிலே 

செவ்வாயி தழைக்கொடுத்தானான் செவ்வாய் விேப்பற்பதித்தேன் 
மாலை சரிந்தபிடரினுக்குள் மாலையமைந்தபிறைபோல 

வைத்தானகத்தைக்கைவளையுஞ்சுவைத்தானய மீதென்றுரைத்தேன் 
காலையிடுப்பிலிறுக்கியொருக்காலைவகையாலிங்கனத்தாற் 

கட்டியணைக்கத்தொடுத்தவகைக்கட்டிச்சொலவுமனம் வருமோ 
மேலையெடுத்த திரைக்கட்லே வேலையெடுத்தமுருகனைப்போல் 
வெங்கடேசுரெட்டனெனை மேவச்சமயம் வாய்த்ததுவே . 

9 
மடக்கு 
கலசமுலையை தொட்டெனையுங்கலசமதியாமெனிற்பிடித்துக் 
கசக்குமுலைக்காம்பையும்பருகக்கசக்குமென நினையாதே 

21 


162 கடிகைமுத்துப்புலவர் பாடிய 
சலவையுரிவேனுயர்ந்தபுயாசலவையினு நான் விடுவேனோ 

சவாது வழித்துக்கழுத்தினிற்பூசவாது வரை நேரிதழ்பருகு 
புலவி தனையே நினைப்பது நான் புலவி தலவோசமயமென்றே 

புகழ்சேர்வெங்கடேசுரெட்ட பூபாவுனையேநானினைந்தேன் 
நிலவான துவுங்குளிரமந்தாநிலவாசமும்வந்தடிக்கவு நான் 

நினைப்பாயலிலேமருவவு நீநினைப்பாயலிலேயென்றேனே . 10 
கனவில்வருமன்னவனென துகையைப்பிடித்து மடியில் வைத்துக் 

கார்போற்குழலைக்கோதியவன்கையான் முதுகைத் தடவியுமென் 
மன து குளிர முன்பு சுருள் வழங்கியவனே பின்பு முத்தம் 

வழங்கித் தலையை வளைத்தரமாறிச்சுவைத்தான் வகைக்காரன் 
சனகன் மகளை மணம் பொருந்துந்தாமோதரன் போலிருபுயமுஞ் 

சாதிவனசக்கண்மலருஞ்சந்திரோதயம்போற்றிருமுகமும் 
என துவிழியிற்குளிரவுங்கண்டிருந்தேன் வெங்கடேசுரெட்ட 

மேந்தரன் கலவி தனைக்கடலேஇன்னம்புகல்வேன் கேட்பாயே . 11 
ஆழியிடத்திலிருந்தாளென்றவளுமுரைப்பமகிழ்ந்து கணை 

ஆழிகொடுத்தான தனுடனே அதிகவிலை முத்தமுங்கொடுத்தான் 
ஊழிகாலம்வாழியென உரைக்கத் தூ தியெமைப்புரக்கும் 

உறவோன் வெங்கடேசுரெட்டன் உகந்து வெகுமானமுங்கொடுத்தான் 
சூழியானையென்ற முலைத்துணைமேலேற்றிமுரசமெனத் 
தொனிக்குஞ்சிலம்பு மலம்பவளை துகிலுந்தரிக்கமனைக்குள் வந்தேன் 
வாழியெனவேதானிருந்தேன் மாரப்பயலும்புறம் போனான் 
மையலொழிந்து கண்பொருந்தி மன்னன் வரவுங்கண்டேனே . 12 

மடக்கு 
கடலேயுன் போல்வந்தவளைக்கண்டேன் மகிழ்ந்தேன் வார்த்தையுங்கற் 

கண்டேயுரைப்பதெல்லாநிகண்டேயெனவுங்கண்டேனே 
உடலேபசந்தாயென்றாளார்உறவேன் பசந்தாயுரைக்கவெனக் 

கொருவரிலா தவாறென்றேன் உள்ள தெனவே தலையசைத்துத் 
திடமேபுகன்றாள் புவிபுரந்தசெயமால் வெங்கடேசுரெட்ட 

தீரன் கொலுவிற்சென்றாளென் செய்தியுரைத்துன்பவனிகண்ட 
தடமென் முலையார்பொதுமாதர் தம்மிலொருத்தியதுமினிப்பெண் 
தாமங்கொடுக்கவேண்டுமென்றாள் சாமிகருத்துமிசைந்தானே . 

13 
மடக்கு 
காமனிவனேயென்னிலவன் கறுப்பனிவனைச்சிவப்பனென்பார் 
காளை வேலனென்னிலவன் கண்ணீராறுங்கலந்திருப்பான் 


தனிப்பாடற்றிரட்டு 

163 
பூமன்னவரை நிகருரையாப் பூமான் வெங்கடேசுரெட்டன் 

புகழ்சேரெட்டப்புரந்தழைக்கப்புருகூதனைப்போல்வாக்கண்டேன் 
சோமன் றனக்குமாமனையே துணையாயிருக்குமாமனையே 

சூழும்புவிக்குள் வளை பட்டே துடித்தேன் மதனால்வளை பட்டேன் 
ஆமன்மதன் சேர்வைப்பறையே ஆரமணிசேர்வைப்பறையே 
ஆழநிலையாப்பயனிலையே அன்னையாலும்பயனிலையே . 

14 
கடலுக்குத் தலைவிக்குஞ் சிலேடை மடக்கு 
கச்சங்கடக்கவடங்காக்கொங்கைக்கும் பசலை பொருந்தியனங் 

கைக்கும்படிக்குமிருந்து மடல்கைக்குந்தரிக்கவெண்ணிமதி 
உச்சம்பார்க்குமடவார்கள் உள்ளங்கவாக்காமனைப்போல் 

உதித்தோன் வெங்கடேசுரெட்டன்உலாவப்பார்த்தேன் பெருங்கட 
அச்சங்கூருமுன்னிடத்தில் அச்சங்கூருமென்னிடத்தில் ( லே 

அம்பாலசைவாய் நீயும் தன் அம்பாலசைவுமெனக்குண்டே 
மச்சங்கடவாதுன்னையுங்காமச்சங்கடவாதெனக்குமுண்டாம் 
வணங்காராகுமுனக்கெனக்கும்வணங்காராகுஞ்சிலதியரே . 15 

மடக்கு 
வருந்துஞ்சனகிமுகம்பார்த்துவரிவிற்பலத்தைப்பின்பார்த்து 

மணக்கோலஞ்செய்திருந்தவன் வேள் மணக்கோலஞ்செய் ததைப்பா 
திருந்துவளையும் போச்செனவேதெரிவைமா கர்பயலாகுஞ் (சான் 

செயவேள் வெங்கடேசுரெட்ட தீரனிளசைக்கடற்றுறைவாய் 
இருந்த திடனாகக்காவே என்னைத்திடனாகக்காவே 

ஏற்றதாலத்திடந்தூரே ஏசுந்தாலத்திந்தூரே 
பொருந்து மணலின் வாய்த்திட்டே பொறுப்பேனோதாய்வாய்த்திட்டே 
புதி தாமதியாந்தினமேபொருகாமதியாநந்தினமே. 

16 
மடக்கு 
காரியனையகொடைக்குமுபகாரிதழ்பாராட்டும்விப 

காரிமதியோசனையாலுங்காரியகருமம்பகர்வோன் 
வேரிவனசத் திருமாதைவிழியுளிருத்திப்பகையனைத்தும் 

வென்றோன் வெங்கடேசுசெட்டன் மேவுமுசைக்கடற்றுறைவாய் 
வாரிமுகட்டிலெழுகலமேவளை போன துவுமெழுகலமே 

வந்தால்வருமீசுரப்பாறேமையலெனக்குஞ்சுரப்பாறே 
நீரினாறு மீன் புலவே நெடுநாட்செலுமோநான் புலவே 
செய்தறிபடருங்கொடியாரேநேயானை மார் கொடியாரே , 

17 


164 


பின் முடுகு வெண்பா 


மடக்கு 
கனத்துப்புடைத்துப்பருத்து விம்மிக்காம்பு திரண்டு கண்கறுத்துக் 

காமன்மகுடம்போற்பாந்துகச்சுக்கடங்காக்கன தனத்தார் 
மனத்துக்கிசைந்தவடிவழகன்மதவேள் வெங்கடேசுரெட்டன் 

வைகைநதியும்வைப்பாறும்வந்து பெருகுங்கடற்றுறையே 
உனக்குளேவாசஞ்சலமேஉள்ளத்துளவாசஞ்சலமே 

ஒழியாதுப்புமயக்கம்மே உண்டே துப்புமயக்கம்மே 
சினத்துமோதுவரியாரே தெரிந்து மோதுவரியாரே 
தேனுக்கோடமலைத்தேனேசித்தங்கோடமலைத்தேனே . 

18 
பாட்டுடைத்தலைவன் குணத்துக்குங் 
கடலுக்குஞ் சிலேடை 

மடக்கு 
தெரியவமுதம்பழகுமதி தெரிந்தவாரம்பிரியாமற் 

றீரத்திடமுநீங்காமற்செழிக்கவாய்மைகடவாமல் 
வரிசை புரிந்து தமிழ்ப்புனையவந்தேன் வெங்கடேசுரெட்டன் 

மன து நிறையுங்குனம்போலவளரும் பெரியகடற்றுறைவாய்ப் 
பெரியமீனேசினக்கயலேபெண்பாலெவருமெனக்கயலே 

பெருகுந்திரையிற்செல்லீரேபிழைக்கத்து து செல்லீரே 
அரியின் மனையே மூடலையே அமைந்தாரெவருமூடலையே 
அரனார்க்குத்தாங்கணைக்கூடே அணுகேன் மலர் தாங்கணைக்கூடே . () 

ஆக செய்யுள்-995 . 


1 


பின் முடுகுவெண்பாவும்- வெண்டுறையும் 
கல்விக்கு ஞானக்கருத்துண்டாங்காயமுறும் 
தொல்வினைகளெல்லாந்தொலையுமே - வில்லைத 
னிற்புயற்றிருக்கணத்தனித்தன் வச்சிரப்புயத்தோர் 
கற்பகத்தினைத்து தித்தக்கால் . 
சிந்தாகுலந் தீருஞ்செய்கருமங்கைகூடும் 
சந்தானமென் றுந்தழைத்தேறும் பைந்தாமத் 
தானைவயத்தானை மலைப்பாவையளித்தானைமகத் 
தானை முகத்தானை நினைத்தால் . 
செல்வம் பெறலாஞ்செழித்தபுகழ்சோலாம் 
வில்வப் புனைவார்விரிஞ்சேசர் -புல்லும் தன் 


2 


தனிப்பாடற்றிரட்டு 


165 


கோளை முடித்தாரிமயக்கோதையிடத்தார்கமலத் 
தாளை மனத்தூடு நினைத்தால் . 


3 


4 


5 


6 


அண்டர் தமக்கரசாமன்புபடர்க்கொம்பாம் 
மண்டவுணர் தம்முயிர்க்குவன்னியாம் - பண்டு திறற் 
கஞ்சனஞ்சிடுங்கடம்பணிந்தெழுந்துகந்துசூரை 
மிஞ்சிகெஞ்சுறிந்தெழுந்தவேல் . 
ஆதரவாயென்னருகிலஞ்சலென்றுவந்து நின்று 
போதரவு செய்யுமெப்போதுமே ஓது தமிழ்ச் 
சந்ததமுமலங்கிர்தஞ்செறிந்து நன்குயர்ந்து தங்கு 
விந்தை கொண்டிலங்குசெந்தில்வேல் . 
இங்கிதமாநல்வாழ்வெமக்களிக்கு முற்பகல் செய் 
சங்கடமாம் வேலை தணிக்குமே- பொங்கமுறத் 
தற்பரற்கனுக்கிரகித்திடக்கருத்தனித்தசத்த 
வெற்பினைத் துளைத்தவுக்ரவேல் . 
ஈட்டும் வினைகள றுத்தின் பமுறவேயெனது 
பாட்டுக்குகந்தருள்பாலிக்குமே - நாட்டமிகும் 
மண்டலங்கலங்ககண்டர் துண்டர்மிண்டராவி 
விண்டொடுங்கமண்டியுண்டவேல் . 
உன்னவினிதாயிருக்குமோங்கு செல்வமும் பெருக்கும் 
நன்னலருளைக்கொடுக்குநாடோறும் பன்னும் 
சகடமுருளநெருடுகமலசரணகருணையரியின் மருகன் 
விகடகரியினிளைய முருகன் வேல் . 
பழ்வினையைப் போக்குமேயுள்ளொளியைக்காட்டுமே 
வாழ்வதற்கோர்வித்தாய்வளருமே - தாழ்வார் 
தடபடவெனவதிர்கடலதின் முடிமிசை 
விடவதிபொடி செயும்வேல் . 
ஓராறு சென்னியொருமுருகாவென் றளவில் 
தீராதவல்வினை நோய் தீருமே - போராடிக் 
கொக்கரித்து வெற்படர்த்துக்கொக்காக்கனைத் துணித்த 
விக்ரமத்திருக்கரத்து வேல் . 
கந்தா கடம்பாகயிலாயமாமலையான் 
மைந்தாசுவாமிவடிவேலா -சந்தக் 


7 


8 


9 


10 


166 


பின் முடுகு வெண்பா 


குறமகளாசைகொள்கணவாகுருபரனாகிய குமரா 
அறுமுகவாபழனியின் வேலா. 


11 


வாவ 


அன்பர்பயங்கெடுக்குபத்திகிரியைத் துளைக்கும் 
இன்பவல்லிகண்ணுக்கெதிராகும் - மின்பரந்த 
வாகுதோளிலேறிமீறிவாகுசாரியோடியாடி 
வேகசூரன் மார்பிளந்தவேல் . 

12 
அஞ்சிமயல்சகியா தங்கமுருகிநின்ற 
வஞ்சியைச் சேர்தென் றணிகைவள்ளலே -பஞ்சமலர் 
அங்கசனுக்குங்கிரணத்தந்திமதிக்குங்கடலுக் 
குங்குழலுக்குங்குயிலுக்கும் . 

13 
பங்குசிலை நுதலார்மாயக்கலவியிலே 
ஏங்கிமனமேயிளையாதே மாங்கனிக்காத் 
தம்பியொக்கச்சண்டையிட்டுத் தந்தையைச் சுற்றந்தவொற்றைக் 
கொம்பனைச்சற்றன் புவைத்துக்கூறு . 
தாமரைப்பூந்தேனையுண்டு தாதளைந்து வண்டிமிர்ந்து 
காமாஞ்செய்வாவிகள் சூழ்கந்தர்சிவ - மாமலைவாழ் 
பூவையரங்கந்தங்கம் பூகமிலங்குங்கண்டம் 
காவையாங்கஞ்சங்கண் காண் . 
வந்து மழைபொழியும் வானேவெஞ்சூர் தடிந்த 
கந்தர் திருவிழாக்காலத்தில் தொந்தரையா 
நீர்த்துளியை யூற்றிவிடனேர்த்தியலமாற்றிவிடு 
கீர்த்திவருநாட்டென்மொழிகேள் . 

16 


14 


15 


17 


போற்றுவார்வல்வினையைப் போக்குமேபூமலர்கொண் 
டேற்றுவாரைக்கயிலையேற்றுமே தோற்றரிய 
சந்தந்தங்குஞ்செஞ்சொற்சங்கம் பொங்குஞ்செந்திற் 
கந்தன் செம்பொன் றண்டைக்கால் . 
ஆறுமுகமென்றளவிலச்சந்தவிர்க்குமே 
வேறுவினைவந்தால் விலக்குமே - கூறுபுகழ் 
மாரியொத்தசூரபத்மன் மார்பிளக்கவே தொடுத்த 
வீரசத்தியான் மிகுத்தவேல் . 
வேலாவிராலி மலைவீராவுனக்கொருபெண் 
மாலாகியேநின்று வாடுகிறாள் -நீலான 


18 


தனிப்பாடற்றிரட்டு 


167 


உற்பலக்கயற்கணிச்சியுத்தரித்திடச்சமர்த்தி 
அற்பசிற்றிடைக்கொடிச்சியாள் . 

19 
கந்தனென்றும் வேலனென்றுங்கானமயில்வீரனென்றும் 
செந்தனென்றுமேன்புலவீர்செப்புகிறீர் - முந்தவிளங் 
கூனற்பிறை சூடச்சிவனாருக்குப்தேசித்தருள் 
ஞானக்குருவேடப்பயலை . 

20 
பன்னிரண்டுதோளாபரங்குன்றாவெப்பொழுதும் 
என்னிரண்டுதோண்மீதிலேயிருப்பாய் - பொன்னின் 
கதிர்முடியப்பாகுகிடக்கனவரையப்பாபழனிக் 
கதிபதியப்பாகுமாப்பா . 

21 
நோகாதோவேலாேேநாக்குமடமானுக்காப் 
போகாவனந்தேடிப்போனக்கால் - வாகாத் 
தின நினைந்திட்டுனைவணங்கித் திரிமன்பர்க்கருள் செயும் பொற் 
கனகதண்டைச்சிறு சதங்கைக்கால் . 

22 


23 


24 


வாரீர்பழனிவடிவேலரேகடம்பைத் 
தாரீரென்சிந்தையினிற்றானுறையீர் - சேரீர்நீர் 
கன்றுகஞ்சுபிஞ்சுமஞ்சுகண்களுஞ்சிவந்து பொங்க 
என்றனங்களுங்கசங்கவே . 
மேகநிறமான் மருகவீறு தணிகேசவிது 
வாகடினமேவுமிவளாவியருள் - வாகுவளை 
நத்தத்திற்பற்றிநச்சுப்பைக்குட்டத்து 
நிர்த்தத்திற்கிச்சித்தநீர் . 
பூவைக்குகண்ணுபகற் போதுகமதாமெலிந்தாள் 
வாவிக்கவின் றணிகைவாழ்குமரா- பாவிமதன் 
அம்புரம்புகுந்தலைக்கவம்பகந்தணந்தெறிக்க 
வெம்பிநெஞ்சமுந்திகைக்கவே . 
அம்பிறைக்குமைந்துமலாம்பிறைக்கு நொந்துமிக 
அம்பிறைக்குங்கண்ணாட்கருள் புரிவாய் - நம்பு தணி 
கைக்கிரிக்குளுற்றசிதரகச்சுடைத்தனக்குறத்தி 
யைக்களித்தணைத்தவத்தனே . 
என்னிடத்திலே குமராவெண்ணாதேபேதகமா 
உன்னிடத்திற்கொண்டமயற்கோதாயோ- துன்னிரவு 


25 


26 


168 


பின் முடுகு வெண்பா 


27 


28 


29 


30 


செல்லாப்பகட்டுமென் கண்செல்லாப்பு சட்டுமங்கம் 
பொல்லாப்பரத்தைவஞ்சிபோல் . 
செங்கமலக்கண் கலங்கிச்சிந்தைநொந்திராமுழுதும் 
வெங்கலைக்குஞ்சங்கலைக்கும் வேலோனே - அங்கசன் றன் 
பூங்கணைமெத்தத்தைத்துப்பூங்கொடிகத்திப்பட்டுத் 
தாங்கணைமெத்தத்தைத்துத்தான் . 
சங்கநிதியோகம்வாழ் சண்முகனேநின்மோக 
மங்கையெழின்மேனிகளம்வண்மருங்கு கொங்கை செங்கண் 
கந்தந்தங்கந்தக்கங்கம்பந்தந்தந்தந்தம் 
பந்தந்தந்தண்கஞ்சம்பார் . 
நீமருவவா முருகாநித்திலங்களுஞ்சிந்தக் 
காமருதேன் பூட்டிநெடுங்கன்னல்வளைத் - தேமதனன் 
வண்டுவரக்கண்டுளறிவண்டுமதியும்பரிபோய் 
வண்டுவரவால் புலம்புவாள் . 
நூறு முகமாய்ப் புகழ்ந்து நூறாயிரம் பேர் தம் 
வேறுமுகம்பார்த்திருக்கவேண்டாமே - ஆறுமுகச் 
சுத்தனைச்சித்தத்துவைத்துச்சொற்றமிழ்ச்சித்ரக்கவிக்குட் 
கத்தனைச்சற்றுத்து தித்தக்கால் . 
பங்கயக்கண் வேலவனேபைந்தொடியாடேடி நித 
மங்கமிகவுந்தளர்ந்து வாடுகிறாள் - செங்கைமலர் 
அன்னநடைமின்னலொளிசின்னவிடைவன்னமுலை 
கன்னன் மொழிமன்னுமிவள்காண் 
எத்திக்கும் போற்றுமிவளையெழிற்குமரா 
தித்திக்குநின் கனிவாய்த்தேனூறன் - முத்தமிட்டுச் 
சித்திரச்செப்புத்தன ததைச்சிக்கெனக்கட்டிப்பிடித்துச் 
சித்தமொத்துப்பொற்பதத்திற்சேர் . 
வேலவர் தாநேற்றணைந்தவிந்தையை நானே து சொல்வேன் 
கோலவடமோசையிடக்கொம்பனையே - சீலமுடன் 
கட்டிமுத்தமிட்டணைத்துக்கட்டிமைக்கணைச்சுவைத்து 
மெட்டினைப்பதத்திலிட்டுமேல் . 
வேலவனே நின் கலவிவிந்தைய தற்கேற்றமங்கை 
கோலவரிக்கண்சுழற்றிக்கொஞ்சுகிளி- போ லமுலைக் 
கச்சுக்குட்சிக்கச்சொக்கப்பொற்சுட்டிக்கட்டிப் 
பச்சைப்பொட்டிட்டத்தைப்பார். 


31 


32 


33 


34 


35 


தனிப்பாடற்றிரட்டு 


169 


ஏவிழியார்மூரலிளநிலாக்கண்டுகருங் 
காவிமுகையவிழுங்காஞ்சியே - மேவலரூர்ச் 
சக்கரக்கரக்குதைக்க தக்கணைக்கிலக்கெனக்கொள் 
நக்கரக்கரக்கணக்கர் நாடு . 


36 


37 


38 


நாலாநாள் சேர்ந்தணைந்தநன்னயத்தையெண்ணிமெத்த 
மாலானாள் வேலவனேமாரனெய்யும் கோலாலே 
வண்டு குடியான குழல்வஞ்சியெனமோபயந்து 
வண்டுகுடியாண்மருவவா . 
வானுதித்தமாமதிக்கும் வாரிவிட்டவேள்கணைக்கும் 
மீனுதித்தவாரிதிக்குமேதினிக்குள் - நானொருத்தி 
சிந்தைவாடி நொந்தசேதிசெங்கைவேலர்பங்கிலோடி 
மந்தமாருதஞ்சொலோ துமா . 
செந்தழல்போல்வீசுதினிச்சேர்ந்தணைவாய்வேலவனே 
கந்தமலர்ச்சோலைவண்டுங்கார்க்குயிலும் தொந்தமுடன் 
பாடுது வம்புந்தும்பும்பார்மதனுந்தும் வந்துஞ் 
சாடு துவம்புந்தும்பிந்தா . 
வாகந்தாவல்லவென்றால்வாகந்தாராகிலுந்தா 
சோகந்தான் மீறிவளைத்தோய்ந்திடவே- நாகஞ்சேர் 
மாலையிந்து சோலைவண்டுமாரனம்புசூழநொந்தில் 
வேழைநெஞ்சமேகலங்கினாள் . 


39 


40 


41 


பாகாருமின் சொல்வள்ளிபாகாதேவேந்தரனருள் 
வாகானகுஞ்சரிவிவாகாரீ யேகாவல் 
என்று நம்பு மென்றநொந்தசிந்தையன்பு பொங்கவந்து 
நின்று கொண்டிரங்குகந்தனே . 
வாதாவுன்னாலுநடவாதாவோராறிரண்டு 
காதாவுன்சித்தமிரங்காதா - நீதாவென் 
சிந்தைக்கிசைந்தபடிசெஞ்சொற்கிரங்கியருள் 
கந்தப்ரசண்டமுருகா . 
வந்தனையாவென்று துயர்மாற்றி மனவேட்கையெல்லாம் 
வந்தனையாத் தந்தருளுமாதவா- பந்தனைய 
கொங்கைகுறமங்கையொடுகுஞ்சரிபுயந்தழுவு 
கங்கையுமை தந்திடுகுகா . 

22 


42 


43 


170 


பின் முடுகு வெண்பா 


அந்தணர்கள் போற்றுமருந்தணிகைவாழ்குமார் 
வந்து கலந்து மருவாநாள் - பைந்தொடிக்கு 
மேல்படுத்தமுத்தனங்கன் வேல்படப்பொரிந்து தென்றற் 
கால்படச்சரிந்ததென்பள் காண் . 


44 


45 


46 


47 


மெத்தமயலாகிமெலிந்தயர்ந்து வாடுகிறாள் 
சித்தமுவந்தாண்டருளுஞ்செவ்வேளே - இத்தலத்தில் 
கண்டுமொழிகண்டஞ்சுங்கங்குல்குழல்கண்டஞ்சும் 
வண்டு விழிகண்டஞ்சுமான் . 
இருபுறமுங்காவேரியேர்மாலையாச்சூழ் 
திருவரங்காவெங்கள் குலதேவா - வெருவ 
எரிபுரிந்து விழிசிவந்துய மனிருடண்டவுருவு கொண்டு 
வாவுகண்டு திகிரிகொண்டுவா . 
ஒருத்திமிகமயல் கொண்டுன் சமுகம்வந்தாள் 
திருத்தியணையென்றுவகை செப்பி - யுரைத் திடுநற் 
செப்புமுலைச்சொற்பகழிக்கொத்தவிழிச்சித்திரவிற் 
பொற்புருவத்துப்பதரத்தாள் . 
பாலாழி நீங்கியிந்தப்பார் தனிலோர்கள்ளனுக்கா 
மாலாழி சங்கொளித்து வந்தருளக்- காலாழி 
அன் றதைக்கடித்திழுக்கவங்கவற்களித்தமுத்தி 
இன்றளிக்கவென் றனக்கு நீ . 
பாரோர்புகழவரும்பங்குனியுத்திரத்தில் 
ஆரூரர்வீதியணுகினார் - நேரே 
பணச்சர்ப்பந்தரித்துப்பொற்பதத்திற்கிண்கிணிச்சத்தங் 
கிணுக்குக்கிண்கிணுக்கென்னவே . 
திருவுளவாயிற்பதியிற்சேவேறுமீசா 
மருவுளகொன்றைத்தார்வழங்கில் - வெருவுளதோ 
சங்கமும்விழுந்திடாது தங்கமும்மெழுந்திடாது 
திங்களும் மழன்றிடாது தேர் . 


48 


49 


50 


செங்கயலோநீலவண்டோசித்தசன்கை நீலவண்டோ 
பங்கய மோமால்வளரும்பாற்கடலோ- தங்கமலி 
வச்சிர நகைச்சிகனவச்சிரவின் மெச்சுபுரு 
வச்சினவிடைச்சிவிழிபார் . 


51 


தனிப்பாடற்றிரட்டு 


171 


52 


உன்மன துமென்மன துமோர்மன தாவொன் றிடினே 
மன்மதனும் வில்லெடுக்கமாட்டானே - நன்மதிதோய் 
குன்றடர்ந்து பந்தைவென்றுகொம்படைந்ததும்பிகுன்ற 
வென்றடைந்த கொங்கைமங்கையே . 
நித்தமுநினைத்திரவினித்திரையுமற்றுருகி 
சித்தசனெடுத்துவருடித் தகணை - தைத் துருகி 
மெத்தமயலுற்றுபிரமித்து தலைசுற்று தடி 
தத்தையொருமுத்தமது தா . 
வேலோகடலோவிடமோகருவண்டோ 
சேலோகணையோ சிறுவாளோ - கோலமுடன் 
தண்டங்கித் துண்டுருளத்தத்திவிழக்குத்து முலைக் 
கண்டங்கிக்காரிகடைக்கண் . 


53 


54 


நீலமோவேலோநெடுங்கயலோவாரிதிசேர் 
ஆலமோ வம்புயமோவைங்கணையோ- நீலநிற 
வாவிச்சோலைக்கருகில் தந்து புனலாடுகின்ற 
காவிச்சேலைக்காரிக்கண் . 


55 


56 


57 


சேலோகணையோபிணையோநற்றென்னவன்கை 
வேலோநமனோமிளிர்வண்டோ- சாலப் 
பளபளென்று வொளிமிகுந்து பவளமிஞ்சுநகை 

கைபுனைந்த 
களபகும்பமுலைமடந்தைகண் . 
முக்கனியிதழ்க்கொட்டாமுற்கதிரையிற்குமரா 
விக்கநறைமிக்கவினியிக்கமுது சர்க்கரைரு 
சிக்கிலைகசக்குது நிசிக்கலையு திக்கிலதில் 
அக்கரைபயக்குமடடா. 
ஆசார்பொறுப்பார்சொல்லாதித்தாவஞ்சிமன்னா 
சேராபரராஜசேகரே - நேரே 
சினத்து வட்டமிட்டு செப்பெனப்பணைத்து தித்தபொற் 
மனத்திலிட்டமுத்து வெக்கைதான் . 
இந்நேரயேவளையின்பமணமேபுரிவாய் 
தன்னோருணாசல துரையே - மன்னுமதன் 
பூவினம்பையேவநின்றுபோர்செய்கின்றதான் மெலிந்து 
காவியங்கணாள் கலங்கினாள் . 


58 


59 


60 


172 

பின் முடுகு வெண்பா 
கோங்கினரும்போகுமிழியோபொற்பந்தோ 
ஓங்குவரையோவொளிர்செப்போ - மாங்குயிலின் 
மன்னுமொழியன்ன நடைமின்னலிடையென்னவரு 
கன்னிவளர்சின்ன முலைகள் . 
இத்தலத்தோர்போற்றுமிறைவனே தஞ்சைநகர் 
வித்தகனேசிவாஜி வேந்தேகேள் - சித்தசன் றன் 
சமரிலங்கங்குழலுநந்தஞ்சதிருறும்பெண்டிருமுகஞ்செங் 
கமலமுஞ்சந்திரனுமஞ்சுங்காண் . 
பூமி தனிற்பேசும்புனிதாசிவாஜிமன்னா 
காமியின் மேலின்றுபகைகண்டது கேள் - காமனவன் 
மாகாமுந்தோகையருமாமதியும்பாலனமும் 
சாகரமுங்கோகிலமுந்தாம் . 


61 


62 


63 


மண்டலத்தோர் பேசுகின்றமாலேசிவாஜி மன்னா 
கண்டஞ்சுங்கன்னி தனங்கைத்தாளம் - செண்டுசிமிழ் 
கும்பமம்புயங்கிரீடங்குஞ்சரங்குரும்பை மேரு 
பம்பரஞ்சிறந்தசூது பார் . 
மாதங்கவத்திரற்குவட்டமளித்தோனுதவும் 
மா தங்கவத்திரற்பின் வந்தகுகா - மாதங்கக் 
தங்கங்கம்பம்பொந்துந்தண்கஞ்சங்கண்கண்டம் 
பங்கந்தங்குஞ்சங்கம்பார் . 


64 


65 


கடுமொழிசேர்சூரைவென் றகந்தாவிம்மாதின் 
நடுமொழிகளங்கண்முனாநற்றாள் - ஒடுசேரத் 
தந்தஞ்சுங்கண்டஞ்சுஞ்சங்கஞ்சும்வண்டஞ்சும் 
பந்தஞ்சும்பஞ்சஞ்சும்பார் . 
என்றுவடிவேலிளங்குமரனைக்கண்டாள் 
அன்றுமுதற்சேரமன தாகியே -இன்றுறும் 
திக்கிளைத்துச்சொக்கிவட்குத்திக்கிலைப்பக்கத்தடுத்துச் 
சுக்கெடுத்துத் தட்டிவைத்தது. 
என்னைச்சொல்வாரல்லதென்னைவிதித்தகுகன் 
றன்னைச்சொல்வாரிலையித்தாரணியில் - கன்னி 
தனைமறந்தாளளை மறந்தாயிறு றந்தாளணைபொருந்தாள் 
எனை மறந்தாளுனை மறந்தாளென்று . 


66 


67 


தனிப்பாடற்றிரட்டு 


173 


( கண் 


அன்றயன்மால்காணாவடிமுடியைக்காண்பதற்குத் 
தென்றிசைக்கோனென்ன தவஞ்செய்தானோ- வென்றி திகழ் 
ஆடாவாளாநீறணிதோளாவா திரைநாளாமாது மணாளா 
தோடவிர்காதாமாகடவூராசொல் . 

68 
தென்றலுலவுந்திருக்கடவூரெம் பெருமான் 
மன்றல் செறிந்தேமதுவூறும் கொன்றைக்காப் ( மிகுந்தும் 
பொன்பரவுந்திண்கொங்கையிரண்டும் புண்படநொந்துந்துன்ப 
அன்பு திரண்டும் பெண்கொடிநெஞ்சஞ்சும் . 

69 
பாலனுக்காவன் றுபகடேறிவந்தெதிர்த்த 
காலனுக்குக்காலாகடவூரா - மேலோர் 
கரும்பு கொண்டங்கெதிர்ந்துவந்தங்கசன் பெருஞ்செஞ்சரங்கள் 
மருண்டுநெஞ்சங்கலங்குமென் றன்மான் . 

70 
தொண்டருடன் கூடித்துதித்திரண்டு கண்ணாரக் 
கண்டுதொழுவேனோகடவூரா - பண்டோர் 
அமுதிருக்குஞ்சிறுகடத்தன்றெழுமுனக்கன்பரைமருட்டும் 
சமனையெற்றும்பரிபுரச்செந்தாள் . 

71 
என்று தொழுவேனெளியேனளிமுரலு 
கொன்றையணிதென் கடவூர்க்கோமானே - துன்றும் [ ரத் 
கனற்பொறிக்கட்பகட்டிலுற்றுக்கறுத்ததெற்குத்திசைக்குளுக் 
தனைச்சினத்திட்டுதைத்தபத்மத்தாள் . 

72 
பற்றிப்பணிந்து பரவவரந்தருவாய் 
கற்றைச்சடையாகடவூரா - வெற்றிநெடுங் 
கொண்டலொக்குங்கண்டசத்தங்கொண்டெதிர்த்தங்கங்கருக்குஞ் 
சண்டனைக்கண்டன் றுதைக்குந்தாள் . 

73 
ஆற்றுமோகெஞ்சத்தடங்குமோகொண்டமையல் 
கூற்றுதைத்தத்தென்கடவூர்க்கோமானே -மாற்றுயர்பொற் 
கும்பமுலைத்திங்கணு தற்கொந்தளகக்கொம்பை வெறுத் 
தம்பு தொடுத் தங்கசன்விட்டால் . 

74 
காணப்பெற்றோமிரண்டுகண்ணாரக்கண்டன்பு 
பூணப்பெற்றோமனமேபோதாதோ - சேணிற் 
புரம்புரம்புரிந்திடும்புரந்தான் பதந்தரும் 
பரம்பரந்தருஞ்சிதம்பரம் . 

75 


174 


பின் முடுகு வெண்பா 


77 


கண்டேன் சிதம்பரத்தைக்கண் குளிரமெய்ஞ்ஞானங் 
கொண்டேன் சிவாயவென்று கும்பிட்டேன்- வண்டேகேள் கத் 
நீண்ட செம்பொற் காண்டகும் விற் பூண்ட செங்கைப்பாண்டாங் 
தாண்டவன் றட்பூஞ்சதங்கைத்தாள் . 

76 
தேரோடும் வீதியெலாஞ்செங்கயலுஞ்சங்கினமும் 
நீரோடுலாவிவருகெல்லையே - காரோடும் 
சுந்தரத்தரந்தரத்தர்கந்தரத்தாந்தரத்தர் 
கந்தரத்தாந்தரத்தர்காப்பு . 
வல்லாளகண்டாவடுகநாதாசுவர்க்க 
வல்லாளகண்டமயல்கொண்டு - பொல்லாத 
சித்தசன் சாத்தினோந்து திர்த்தகண்கண் முத்துடன்கை 
நத்திழந்திடத் தயங்கினாள் . 

78 
பூவணைமேனாட்டம் பொருந்தாதிருப்பவளைக் 
காவடுகநாதாதென் கால்சீறித்- தாவிவர 
இக்குவிலிநற்கணைகளிக்கணமெடுக்கமதி 
அக்கிளிதாக்கவலையாய் . 

19 
தாண்டவாவென்று தளருந்தனியிருந்தென் 
ஆண்டவாவந்தென்னையாளென்று - மீண்டும் தன் 
தொட்டகஞ்சம்பிற்கிரங்குஞ்சொற்றளர்ந்தென்றத்தையங்கம் 
சுட்ட வெண்டிங்கட்குடைந்தஞ்சும் . 

80 
பந்தளவுகந்தளபந்தனையணிந்தமுலை 
கொந்தளகபந்தமுமிகுந்தமுகில்- அந்தமுள 
தந்தெனமெலிந்தவிடை தந்தவரியுந்தாளம் 
எந்தநகரிந்தமயிலே . 

81 


தேசமதனிற் பேசுந்தேவாசிவாஜி மன்னா 
வாசமலர்மாலையணிமார்பா நீ நேசமொடு 
நாடு மடமாது மதனாலுமதியாலுமிக 
வாடுமடவாளையணைவா . 


82 


பாரதனிற்பேசும்பரனேசிவாஜிமன்னா 
சீரமைந்தமாது கொங்கைச்சித்திரங்கண் - டோமர்கும் 
பங்கயங்கிண்ணஞ்சிலம்பந்திலங்குஞ்செங்குடங்கம் 
பங்கயந்தண்டெங்குமஞ்சும்பார் . 


83 


தனிப்பாடற்றிரட்டு 


175 


85 


ன 


சித்தசனால் வாடுகிறேன் சேர்ந்தணையவேளையிது 
வித்தை செய்ய வேண்டாங்காண்வேலவனே-நித்யப் 
படிக்குத் தணித்துப்படுத்து தவித்துத் 
துடித்துத்திகைத்திப்படி . 

84 
எய்யவந்தகாமாவினக்கிங்கிடமில்லை 
உய்யவந்தானென்னோடுறவானான் - செய்யமலர்த் 
தேனைவிடுபூவைமுடி தின்று விடுகைக்கரும்பை 
மீனையொருகாசாகவில் . 
வேலனேவேளூர்வினை தீர்த்தவனுதவும் 
பாலனேசேனாபதிவேளே- சீலனே 

[ கைப் 
கோங்கரும்பிற்கொங்குகொங்கைக்கூந்தல் கொண்டற்காந்தளங் 
பூங்கரும்பிற்காங்கடம்பிற்பூ . 

86 
சுடுமோவிளந்தென்றல் தோகையின் மேலம்பு 
படுமோமெய்வாதைப்படுமோ- கடவூரா 
நீரணங்கார்வேணிநம்பாநீலகண்டாமேனியின்பால் 
ஆரணங்கார்காலசங்கரா . 

87 
பேதையேன் காணப்பெறுவதெந்தாள் வேலவற்கோர் 
தாதையே செம்பொற்சபாநாதா- மாதவத்துச் 
சாத்துலங்கண்டேத்தவும்பிந்தாப்புயங்கம் போற்றவுந்தித் 
தாத்தெயென் றுந்தூக்கிடுஞ்செந்தாள் . 

8S 
எல்லாருநன்றாயிருக்கட்டுமேதினிக்குள் 
வில்லாருந்தென்பழனிவேலோனே - பொல்லாத 
பாதகப்பாத்தைவைத்தபாசமெத்தமுற்றுமத்தைப் 
பேதகப்படுத்திவிட்டபேர் . 

89 
வையம்புகழ்பழனிவாசன்குமான் முரு 
கையன் தழுவியணையாநாள் - தையல் 
மதியழன்றுவளைகழன்றும தனனம்புபடவுழன்று 
மதிமறந்துமிகவருந்துவாள் . 

90 
வேலாவிராலி மலைவித்தகாநின் மீதின் 
மாலாகவேயொருபெண்மையல் கொண்டாள் - மேலான 
வட்டமிட்ட பொற்றனத்திவச்சிரப்பதக்கமொய்த்த 
கட்டிழைக்குறச்சிறுக்கிகாண் . 

91 


176 


பின் முடுகு வெண்பா 


மையுமணையும் வனப்புமிழந்தாண்மாது 
செய்யும் விதமென்னசித்தசவேள் - எய்யும் 
தனிச்சரத்தைத் தடுப்பதற்குத் திருத்தணிக்கர்த்தனுக்கெதிர்க்கக் 
கணத்தினிற்புக்குரைத்திடத்திக்கார் . 

92 
வைத்திடவேளா விமருமத்தினஞ்சம்பால் 
எத்தினனாடீரிதைக்காமீசரே- நத்து திர்த்த 
முத்துரத்தினத்தைவைத்திழைத்தவத்திரத்தையுற்ற 
மத்தகத்தினத்திமெத்தபால் . 


93 


பாகாகாவின் சொலுடைப்பைந்தொடிமேற்கோபமென்ன 
வாகாகாமன்கணையால் வாடுகிறாள்-சீகாழி 
மாநகரிலே நிதமும்வானவர்கடேவர்பணி 
கானளினமானவடுகா. 


94 


95 


அம்புலியூர் தன்னையடைமின் பணிமின்கள் 
அம்புலியூர்விண்ணுலகையாள்வீர்கள் - அம்போரு 
கத்தினயனத்தில குகைத்தலனிவர்க்கரிய 
சத்தினயனத்தியிடத்தான் . 
வாடுகிறாணின் மாலை வாங்கக்கிளியொன்று 
தேடுகிறாளாரூர்த்தியாகரே நாடி 
அனகனம்பு சொரியவிந்துவனலைமொண்டுவிசிறவெம்பி 
மன துநொந்து கலையிழந்தமான் . 


96 


நீரோதிருவழகர் நீரோகரிய முகில் 
நீரோதிருமலைமேனின் றருள்வோர் -நீரோ 
வளர்ந்த செம்பதங்கள் கொண்டெழுந்து மண்டலங்கள் பண் 
டளந்து கொண்டடங்கலுண்டமால் . 


97 


98 


சித்திரமாங்கூடற்றிருவரங்கப்பெருமாள் 
மெத்தென வேபஞ்சணைக்குண்மேவிய நாள் -நித்தமுமே 
செங்கையுஞ்சங்கும் பொருந்துந்திங்களும்மங்குந் தயங்குங் 
கொங்கையெங்குங்குங்குமந்தங்கும் . 
நாராயணரோகுராமபத்திரரே 
காராப்பசுமேய்த்துக்காளியன் மேல் - நீரோமுன் 
தொக்கணகதிக்கணகதொந்திமி திமிந்திமிதி 
நக்கணகவென்றாடினார் . 


99 


தனிப்பாடற்றிரட்டு 


177 


உறுகிள்ளை மாமொழியீரொற்றித்தியாகர் 
சிறுபிள்ளையோவீண்செருக்கோ -பெறுகிருதோ 
தொக்கணகதிக்கணகதொந்திமி திமிந்திமிதி 
நக்கணகவென் றாடினார் . 


100 


101 


102 


103 


பூமாலைபாமாலை பூண்ட சட்டை நாயகனே 
மாமாலைமின் கொண்டுவாடியன- லாமாலை 
இந்தாலும்வந்தாலுமின்றாண்மெலிந்தோடி 
வந்தாள் கலந்தாளுவாய் . 
மீனக்கொடியானே மின்னையணைவதற்குத் 
தானென வேவந்த தயாபரனே - ஏனையவற் 
கென்ன பலனென்ன நடையென்னவிடையென்னவிதழ்க் 
கன்னலெனுந்துன் னுமி தழா. 
ஆலமோவேலோவலைகடலோவம்புயமோ 
நீலமோமாரனெடுங்கணையோ- சாலச் 
சிறுத்தவிடைபருத்தமுலைசிவத்தவிதழ் வெளுத்தநகை 
கறுத்தகுழலொருத்திகடைக்கண் . 
நீரோசிதம்பரனார் நும்பதியோதென்புலியூர் 

ராசுடலைக்குணிர்த்தனார் - நீரோ 
கடத்தடக்களிற்றினைக்கருத் துறப்பிடித்திழுத் 
தடர்த்திறுத் துரித்துடுத்தவர் . 
போற்றுவார்வல்வினையைப் போக்குமேபூமலர்கொண் 
டேற்றுவாரைக்கயிலையேற்றுமே - சாற்றவிளங் 
கந்தந்தங்குஞ்செஞ்சொற்கந்தப் பொங்குஞ்செந்திற் 
கந்தன் செம்பொன் றண்டைக்கால் . 
வன்மத்தைநின்மன தில்வையாதேபாவியேங் 
கன்மத்தை நீக்கிக்கரையேற்றாய்-சென்மத்து 
ணாமலையுண்ணாமலுமின்னார் முலையுண்ணாமலுமண் 
ணாமலையுண்ணாமுலையம்மா . 
மேகங்கவிந்தது போன் மேலெழுந்தகாலனைக்கண் 
டாகந் தளர்ந்து நெஞ்சமஞ்சாமுன் - மாகடவூர்ப் 
பூதநாதாவேதகீதா பூவில் தாதாதேடுபாதா 
மாதுபாகாகாலகாலாவா . 

23 


104 


105 


106 


107 


178 


பின் முடுகு வெண்பா 


ஆர்செய் தவஞ்சனையோவாறுமுகவேலர்மலர்த் 
தாரியா துற்றதென்ன சர்ப்பனையோ - பார் தனிலச் 
சூதுகற்றசக்களத்திதோதகத்திபச்சிலைக்குள் 
ஓது செப்படக்குவித்தையோ. 


108 


கச்சிக்கச்சாலைக்கடவுளடியைத்துதித்தால் 
இச்சிக்கச்சாலையிலாளின்பமகார் - மெச்சிக்க 
நித்தநித்தம் விர்த்தியுற்றந்நிட்களத்தைப்பெற்றமுத்தர் 
பத்தியைச்சித்தத்தளிக்கும்பார் . 


109 


110 


அன்னைவடிவம்மையொற்றியந்தரியைச்சிந்தித்தால் 
பின்னைவடிவம்மையுற்றுப்பேதுறார் - முன்னை வினைப் 
பந்தமுந்தவிர்ந்து மேவுசந்தமுந்தவிர்ந்து ஞான 
சிந்தையுந்தணந்திடாது தேர் . 
என்றாடும்காமீசரின்பவடிவைத்து திக்க 
அன்றாம் வினைவிட்டகலுமே குன்றாமல் 
தொங்கிட்டத்தோதரிகிடதோதரிகிடதோ தரிகிட 
தங்கிட்டத்தாதரிகிடதா. 


111 


முன் முடுகு வெண்பா 


திங்கடும்பைகொன்றையுஞ்சிறந்தணிந்து கொண்டு நின்ற 
அங்கியம்பகன் பயந்தவன் பகந்தா - தங்கமென்னும் 
தேகத்தேனேகுரவர்செய்நட்டோனேபனிரு 
வாகுற்றோனே பெருமானே . 


112 


113 


கன்னிமுகான்னிலவுகன்னலி தழின்னிலவு 
பன்னுநகைவன்னமுலைபன்னிருகை - மன்னவநின் 
மின்னயிலையன்னவிழிமின்னலிடை பின்னுசடை 
அன்ன நடையின்னவறிவாய் . 
உக்ரகிரியுக்ரகடலுட்கவடவெற்பொடுயர் 
சக்ரகிரிக்கப்பாலுந்தாண்டுமே - விக்ரமவை 
வேன் முருகன் கந்தன் விசாகன் குகன் கரிய 
மான் மருகனே று மயில் . 
சந்தனந்திமிர்ந்தகொங்கைசந்ததம்பசந்ததிங்கு 
வந்தனங்கனம்பையுந்தவந்தெழுந்து -சிந்தை தங்கு 


114 


தனிப்பாடற்றிரட்டு 


179 


நேசபாசமோபொலாது நீ நிலாவிலேகுலாவ 
வாசலாமுலாசவேலவா . 

115 
வாமமேவுசீதராசிவாஜிராஜநேயமோக 
காமமாகிசோபமானகாமிவாம - தாமமேவு 
கொங்கைபைங்குரும்பைபம்பு கொண்டை கொண்டல்கண்ட நந்து 
செங்கைபங்கயங்கண்வண்டுசேர் . 

116 


வெண்பா 


அங்கியானூர்தியான விருமதிக்கும் 
தங்குபன்றியையிரண்டுந்தந்திடவே- எங்கும் 
உரைக்குங்கான்மைந்தற்கொருவநடுவுற்ற 
துரைக்குத்துரையே நீ சொல் . 

117 
அங்கியூர்தி - ஆடு , சித்திரை, அரனூர்தி - இடபம் , வைகாசி . 
பன்றி-வராகன் . 

இத்தையனையவுருவில்லான் விடும்போதே 
வைத்தகரையோ தடுக்கமாட்டாதே - கொத்துலவும் 
அங்கமுகக்காத்துறைசையம்பலவாணன் புயத்துச் 
செங்குவளைத்தாரினையே தேடு . 

118 
இத்தையல்கைய - போதேவு- புஷ்பபாணம் - தகர் - ஆடு . 


ஆக செய்யுள் - 1011 . 


கடிகைமுத்துப்புலவர் 


விருத்தம் 
கராமடியச்சக்கரந்தொட்டெய்தவெங்கடேசுரெட்டன் கமலப்பூங் 
கராமடிதொட்டானாலும் வரவழைப்பார்காணேனங்கனை மார்சேவ 
கராமடிபட்டிடுபேரிவாரி தியாமிவளையெவர்காப்பாரோசக் 
கராமடிவிட்டிறங்காதபேதையின் மேற்கணைதொடுத்தான் காமவேளே . 

கன்றுதொட்டுக்கனியுகுத்த கீர்த்திவெங்கடேசுரெட்டா கமலக் 
கண்ணா, கன்றுதொட்ட தத்தனையுங் கைநெகிழ்ந்த தறியாயோகலை 


180 


கடிகைமுத்துப்புலவர் பாடிய 


கண் 


யுஞ்சோர்ந்த , கன்றுதொட்டாவிக்கையெல்லாங்காமனம்பு கிழித் 
ததுபார் கருத்துந்தானே , கன்றுதொட்டுப்பட்டசிட்டுப்போன்மெ 
லிந்து வாடுவதுங்கண்டிலா 
மாயே . 

2 
வளவனை நேராகவிசைவளர்த்தவெங்கடேசுரெட்டன் 

மருவாநா 
ளில் , வளவனை மாரையும் வெறுத்தாண்மாரனும் பூங்கணையேவவருங் 
தியேய , வளவனையே நினைத்திருந்தாண் மடலெழுதவறியாளாய் மரு 
ங்கிலேது , வளவனையாடையுமிழந்தாள் வண்டினங்காள் கண்ட செய்தி 
வழுத்து வீரே . 

3 
பாகப்பாவருமையறியிளசை வெங்கடேசுரெட்டாபகரக்கே 
மோ , பாகப்பாமொழிவிழியாணீ யேறிவருங்களிற்றைப் பார்த்தா 
ளாங்கொம் , பாகப்பாமதிக்கவராவென்றாளம் மதியு திக்கப்பசந்தே 
யீசன் , பாகப்பாவையினாகமானாள் யானீன்றெடுத்தபாவைதானே . 4 

கருக்கோட்டையாளும் வெங்கடேசுரெட்டமேந்தரனென்னைக் 
கலந்தபோகக் , கருக்கோட்டை காணு மடிசகியே முன் போலின்னும் 
காமனுந்த , கருக்கோட்டை நிகர்வீசை முறுக்கிவரக்காணிலவன் கங் 
குன்மாவைக் , கருக்கோட்டையம்பினையும் பறிவெருட்டு தலைவாசல் 
கடக்கத்தானே . 
சந்தானமேநிகர்குமாரமுத்து சாமிசகோதரவான் பொன்னே 
சந்தானமேருவென நிறைந்தகுமாரெட்டனெனைத் தழுவாவாயா 
சந்தானமேதரிக்கக்கூடு திலையவன் மருங்கிறசகியே நீபோய் 
சந்தானமேலேறியுபரிசெய்தாற்றீருமடி தனக்குத்தானே . 
திருமாலையம்பு தொட்டசிலைமாரனம்புவிக்குட்டிடவான் முல்லைத் 
திருமாலையம்புயஞ்சூழ்குமாரவெட்ட பனைச்சேரச்செய்தாலுள்ள 
திருமாலையந்தெளிந்துசுபசோபனம் பொருந்திச்சிவனை நேசித் 
திருமாலையந்தொறும் போயுனை நினைத்து த்தெரிசிப்பேன் றிருமின்னா 
மா தங்கங்கோடி நிலவறைக்குளொளித்தாலுமந்தவழியேகம்ப 
மாதங்கங்கோடிவிடச்சென் றடிக்குமுயிர் தரிக்குமாசிவாரா 
மாதங்கங்கோடிகலுங்கடலொலிக்கென் செய்வளினிவந்து சேர்வாய் 
மாதங்கங்கோடி தமிழ்க்குதவும்வசுவப்பமதிமந்திரியே. 

8 
தமிட்டராணுவம்பெருக்கிவந்தெதிர்த்தவேண்முரசுசத்தங்காது 
தமிட்டராவெனப்புலம்புஞ்சிறுபேதைவிரகமது தணியவேமுத் 
தமிட்டராமதிமுகத்தின் முகமழுந்தவேபுணரச்சமயம் வாணர் 
தமிட்டராதரந்தெரியுமெங்களெட்டேந்திரமகிபா தமிழரேறே . 9 
பரத்து வசத்துருத்தாயர்பாயன் மிசைப் பூவை முலைப்பணைப்பிலேம் 
கரத்துவசப்பாவிமலர் தூற்றுவர் நானாற்றுவனோகாட்டிலேழு 


5 


6 


[ ளே . 


தனிப்பாடற்றிரட்டு 


181 


மாத்துவசத்தொருகணையாலெய்தவெங்கடேசுரெட்டன் மருவா நாளிற் 
சரத்துவசக்குரங்கெனவே தனித்திருந்து முடியாது சாற்றினேனே . 10 


நிலமாது திலகனெங்களிளசை வெங்கடேசுரெட்ட னின்னைப்பா 
ர்த்த , பலமாதுவதனமும் பொற்பசலை கொண்டாய் மகளே பெண் 
படையாமேகம் , குலமாதுரங்கமென்ற கிள்ளையின் மேன் மாரன்வ 
ருங் குறியைப்பார்த்துச் , சொலமா துகிலுங்கையிலே தொடுவளையும் 
தோற்று நின்ற துணிவு தானே . 

11 


கலக்கடமானத்தொனியை முழக்கமன மலைந் தடையார் கால் 
சாய்ந்தோடப் , பெலக்கடமாநகக்களிற்றை நடத்தும் வெங்கடேசு 
ரெட்டன் பிணையலீந்தான் , சிலக்கடமா மரக்குயிலையொடுக்கு கடற் 
றொனியடக்கு தென்றற்றேரை , விலக்கடமாமதப்பயலே தலைக்கடை 
வாசலைக்கடக்க வெருட்டுவேனே . 

12 


திருக்கரங்கம்வகுக்கவயில் செலுத்துப்படையான் கமலச் சேக்கை 
யாமா , தருக்கரங்கம்பயிற்று துரையிளசைவெங்கடேசுரெட்டன்றழு 
வா நாளில் , அருக்காங்கம் புரந்திடவுமம்புலியும் வெம்புலி போலா 
ச்சேகண்டாய் , உருக்கரங்கம் பரந்துடைக்க வுருக்காமம்பி தந்தா 
னென் றுருகுவாளே . 

13 


பொரக்கலமுற் றவருக்கிரங்கும் வெங்கடேசுரெட்டன் புயங்க 
ண்டாண்மேல் , உரக்கலக்கமற்றகணைமதன் விடுத்தாலென்ன செய் 
வாளோ கோகிண்ணச் , சரக்கலக்கம்மியன் கடைந்த செப்பலத்தானே 
திரண்புட தனத்தினூடே , வரக்கலக்கண்ணீருகுத்தாள் வண்டினங்காள் 
கண்ட செய்தி வழுத்துவீரே. 

14 


இத்தரமேசத்துணிவாரென் சகிமார்வஞ்சகிமாரென்றால் வேளம் 
புத்தரமேவத்தன மேபுண்படுமேயென்புகல்வேன் புலவோர்க்கேபோ 
தத்தாமேகத்தினையாய்த் தழைத்தவெங்கடேசுரெட்டன் றழுவினாலே 
துத்தாமேதித்தனையுமுன்னாலேவிளைந்த தன்றோவொருநிலாவே .. 15 

கொட்டமிடுமருவலர்களிட்டகற் கோட்டைக ளனைத்துங்கொழி 
தூளாக , வட்டமிடும்பரிநகுலனெட்டமரா சேந்தானென்னை மருவா 
நாளில் , துட்டம் தன்கணை துளைத்ததுளை வழியேதென்றல்வந்துசுவை 
த்துத்தள்ளி , விட்டவெறுங் கூட்டையினிச்சுட்டதனா லென்ன பயன் 
வெண்ணிலாவே . 

16 


புலவோர் 


182 

கடிகைமுத்துப்புலர் பாடிய 
புவிக்கா திபதியிளசைபுரந்த வெங்கடேசுரெட்டன் 
சொல்லும் , கவிக்காதிவள்ளலைக் கண்டாசைகொண்டாளுக்கமுதைக் 
கரைத்துப்பால்வார்த் , துதிக்கா திவ்வளவேனும் புகட்டுசகியே முகத் 
தைத் துடைத்தண்ணீரு, தவிக்காதிலே சுக்கானாலும் வைத்து திவள் 
மத்தகைக்குத்தானே . 

17 
பொருவாசிக்கொரு நகுலனிளசைவெங்கடேசுரெட்டன் புயங் 
கண்டாயோ , இருவாசிக்கெனக்கலையை யுடுத்து பணி திருத்துவளை 
யெங்கேதேடு , மருவாசிக்குங்குழலை முடியுனக்குத் தரிப்பிடந்தான் 
மகளேசிச்சீ , தெருவாசிக்கினமு மவன்கைம்மருந்தான் மெய்ம்மற 
ந்து திரிகின்றாயே . 

18 
பொரவிசையஞ்செலுத்த வெங்கடேசுரெட்ட மேந்திரன் மேற் 
புதுமால் கொண்டேன் , கரவிசையங்கசமாரன் கருப்புவில்லை வளைத்து 
வலக்கையாலெய்யும் , காவிசையங்கத்தில்வந்து தைத் துருவியப்புறம் 
போஞ்சகிக்கமாட்டேன் , இரவிசையம்புகுந்தொளித்தா னிளங்குயி 
ல்காணீருமெனக்கிரங்குவீரே. 

19 
புடவிகடகடெனவுடைபடவடவைசிதறவருபொருதார்ச்சீறும் 
தடவிகடகளிற்று தயனிளசைவெங்கடேசுரெட்டன் றருவான் முல்லை 
அடவிகடவுன துகுடையகலம தகய மேகவனிலத்தேரை 
கடவிகட நிமிர்முகடுதொடுபரிதியு தயமிதோநான் கண்டேனே . 20 

கற்றனமின்னாவதென் சொன் முனியென்றான் றாயனம்பாற்கலங் 
கித்தாபம் , உற்றன மின்னாமுதங்கசந்தணையாராதகெஞ்சே யுணர்ந் 
தோர்க்கங்கை , யிற்றனமின்னா ளுதவுமிளசை வெங்கடேசுரெட்ட 
னினிய நோக்கம் , பெற்றனமின்னாமையின்றோ டொழிந்ததயன் மாத 
மலர்பேசார் தாமே . 

21 
ஆளுக்கேயழகனெங்களிளசை வெங்கடேசுரெட்ட னன்பையீ 
சன் , தாளுக்கேவிருந்திட்டானொன்னலர்கள் செங்குருதித்தசையைச் 
செங்கை , வாளுக்கேவிருந்திட்டான் மாதராராவியெல்லாமலர்க்கை 
வாளி , வேளுக்கேவிருந்திட்டான் வெண்மதிக்கென் பெண்மதியை 
விருந்திட்டானே . 

22 


அனங்கலக்கணந்தெரியாள் சிறுபேதைவிரகமிவட்கதிகமையோ 
மனங்கலக்கப்பக்கமில்லையுன்னையன் றியா தலினால்வாரா தாலே 
தினங்கலக்கணீருகுத்துத்தேடுகிறாள் வாடுகிறாடிரண்டகும்பத் 
தனங்கலக்கவருள்புரிவாயிளசைவெங்கடேசுரெட்ட தமிழ்க்கோமானே . 


தனிப்பாடற்றி பட்டு 

183 
எனக்குடந்தையான வெங்கடேசுசெட்டனருகிலழைத் திருத்தி 
வைத்துத் , தனக்குடங்கையா வெனைத் தழுவாத மனக்குறையைச் 
சகியே சொன்னேன் , உனக்குடம்பெலாம் பசக்கும்பாலனமுங் கச 
க்குமழகுற்ற கொங்கை , கனக்குடங்காத் தொனிகேட்கும் தன் படை 
யும் வந்தினிக்கைகலக்குந்தானே . 

24 
மாலைமணிமுடி தரித்தமருவலர்கள் சேனை தனை மடியத்தாக்குங் 
கோலமதகளிற்று தயனிளசைவெங்கடேசுசெட்டன் கூடாநாளில் 
பாலனந்திவலையருந்தாள்சிறியாட்குமதிக்குமென்ன பகையோமேனி 
வேலை நடுக்கலத்தைவிட்டேயெழுந்தலைந் தகாகமெனமெலிகின்றாளே . 
ஓங்கியராமாமதியாதவன் போலவாவுமிடையுடையுந்தன்னால் 
நீங்கியராமாரசரத்தால் வருந்துவதற்கிரங்க நேமியாத 
பாங்கியராமாவெனக்கண்பார்த்து மருவாய்கவந்தன்படக்கையால்வாள் 
வாங்கியராமா பூமாவிளசைவெங்கடேசுரெட்ட மன்னரேறே . 

26 


கனத்துவரைபோற்புடைத்த கொங்கைமங்கைகொண்டமையல் 
கண்டுநந்தா , வனத்துவரைச் சென்று மலர் கொய்திவளை யெய்யவந் 
தான்வந்தானெப்போ , துனத்துவரைப்புரந்தி தவுகொல்லாரைத்தாக் 
கியவர்த் துருவனேட்டிற் , சனத்துவரையாக்கும் வெங்கடேசுரெட்ட 
மேந்திரனே தளசிங்கேறே . 

27 
தரும்பலிக்கு மருவலரைத்தாக்கும் வெங்கடேசுரெட்டசாமிமாலை 
வரும்பலிக்குநினைத்தபடிக்கிப்போது தப்பாதுவலத்திருந்த ( லெய் 
திரும்பலிக்குலைப்பார்க்கிற்செயமடி பெண்ணே மதனன் செங்கையா 
அரும்பலிக்குமென்னபயஞ்சுகமாகவாழ்வாயுன்ன திட்டந்தானே . 28 
மின்னமருங்கொடியனையசின்னமருங்கொடியமுலைவிம்மமானாள் 
முன்னமரும்பெடுத்துமதன் றன்ன மருந்தொடுக்கவெகுமோகமாகி ( ளே 
அன்னமருந்தென்னினுமீதென்ன மருந்தென்னவுண்ணாதயர்கின்றா 
சொன்னமருந்தமிழ்ப்புலவர்க்கு தவும் வெங்கடேசுசெட்டசுகுணமாலே . 29 
சடங்கலாமகட்கிளமாந்தளிரேமுத்தம்பொரியச்சகிக்குமாவன் 
மடங்கலானையைப்பாயும் வாறுபோற்சீறுதென்றல்வருமாசொர்ணக் 
குடங்கலாமதிதனமானனமாஞ்சேர்வாய்மருவார்கூடியுத்தம் 
தொடங்கலாற்பவுரிகொண்ட தருமவெங்கடேசுரெட்டசுகுணமாலே. 30 
திருவிருக்குமணிமார்பனிளசைவெங்கடேசுரெட்ட தீரனென்னை 
மருவிருக்குமணிகணவனெனச்சேரா நாண் மோகமயக்கத்தான் மேல் 


184 கடிகைமுத்துப்புலவர் பாடிய 
விருவிருக்குமணிவளையுமேகலையுஞ்சேர்ந்திடுமேன்மேலுந்தேன்பால் 
அருவிருக்குமணிய லுங்காந்துந்தாளமெனவருங்கண்ணருவிதானே . 

குருவடியை வணங்கும் வெங்கடேசுரெட்டமேந்திரன் முன்கூ.சா 
மற்போய் , இருவடிவெல்லாம் பாருவீணையை மீட்டனுராக மிசைத் 
தனேகர் , தருவடி தெள்ள முத நவரசமொழுகும்படிபடி சவ்வாது பூசி , 
மருவடி பெண்ணே யினிமேன் மகராசியாய்ச் சுகித்து வாழ்குவாயே . 32 

கன்னியுன்றன் மேற் பிரியமையாமற்றோரையிவள் கண்டான் 
மூன்று , மன்னர் தனிலே யொருவன் பெயரையடிக்கடி வழுத்துவாள 
னத்தைத் , தென்னவன் றன் மாலையென்றாண்மதியையதிற்கடையெழு 
த்தாய் தீர்த்தாளையா , நன்னயகுணாகர குமாரவெட்ட ராஜேந்தர 
நளினமாலே . 

33 
பொன்னிலங்கைராவணனை வென்றவிடையாட்களகம் புளகக் 
கொங்கை , தென்னனை நேராயிருக்குஞ்சொல் வார்த்தைகண்டு பயந் 
தேன் மகாவிற் , பன்னிவடிவூர்கணி தம்பம் மரம்பையாகு மிவட்பரி 
ந்து சேர்வாய் , சொன்னமொழி தவறாத குமாரவெட்ட ராஜேந்த்ர 

34 


சுகுணமாலே . 


35 


மெலக்கணக்காப் பொருந்துவோமெனவேளை மணங்குறிக்கும் 
வேளை பார்த்து , நிலக்கணக்காமன்னம்புகுந்து குந்தாப்பாயவென்மே 
னிரைத் தானெண்ணிச், சொலக்கணக்காகவழக்கா நானறிந்தவளா 
தெரிந்தவளா துயாமெல்லாம் , இலக்கணக்காரிகைதேர்ந்தகுமாரவெ 
ட்ட பூபதிபாலியம்புவாயே . 

அரைத்தசந்தனம்பொருந்தா ளமளியின் மேற்கண்டுயிலா ளாக் 
கன்மௌலி , நிரைத்தசந்தனம்பாலே துடைத்த மருதப்பன்வர நினை 
யாளன்னை , இரைத்தகந்தனம்பசலைக்காற்றுமென்றாளே பரவையிட 
த்திலே சென் , றுரைத்தசந்தனம் பாருக்குள்ளிலையோ திவாகரனா 
ரொளிக்கின்றாரே . 

36 
அரமியஞ்சேர்ந் திளவாழைக் குருத்தைவிரித்ததிற்கிடத்த வது 
வுஞ்சூடா , கரமியங்கொள்ளாதெழுந்து தரையில்விழுந்தாள தனைக் 
கண்டு தாய்மார் , சாமியங்குதோவிலையோவெனமூக்கிற் கையைவைத் 
தார் சத்யவாய்மைத் திரமியங்குங் கிளுவை மருதப்பனுக்கிச்செய்தி 
சொல்லித் தெளிவிப்பீரே. 

37 
திருந்தலரிகலையடக்குங்கிளுவை மருதப்ப செயசிங்கமென்னைப் 
பொருந்தலரி தாயிருந்தாற்பூத்தானஞ்செய்யானோபோர்வேளையா 
வருந்தலரிகுளையலரிமாவலரி பூவலரிமா தர்கீழ்பால் 
இருந்தலரிவாராமுன்னிரவிதனின் மதியம் வந்தாலென் செய்வேனே . 


தனிப்பாடற்றிரட்டு 


185 


கூடநின் 


வரைத் தூற்று நெடுங்காட்டு வழிப்புலவோரலையாமல் வளர்த்த 
தாய்போல் , உரைத் தூற்றுமலைபுரந்த துங்க மருதப்பனொருநாளுஞ் 
சேரான் , கரைத்து ற்றுநறும்பாலு மன்னமும்வேண்டேன தனைக் 
கண்டலோமா , தரைத்தூற்றுமெனவிடுத்துத்தாய்க்கிழவி 
றுசலஞ்செய்தாளே . 

40 
செருத்தாக்கும் தப்புலியே திருமலை வேலப்பாநின் செவ்வாயூ 
ரல் , அருத்தாக்குமரிக்க முதங் கசப்பாகுமணை வேண்டாளையோ வா 
ழைக் , குருத்தாக்கு மதைவிரித்துக்கிடத்தினுஞ் சூடென வெழுந்து 
கொள்வாள் காமக் , கருத்தாக்குமுதநாதன் கங்குல்வரக்கண்டு முனைக் 
கண்டிலாளே . 

41 
எடுத்து வரி முறத்தினிலிட்டிழைத்த குறிபலித்ததென வெண் 
ணித்தந்த , வடுத்துவரிதழுக்கேறு மெனக்கனிவாய் மடுத்துறிஞ்சு 
மாதைப்பாடு , படுத்துவரிம்மா தரென்றாற் சொல்பவரார்வளத்திலங் 
கைப்பதிமேற்சென்று , கடுத்து வரி தனைப்பொருத திருமலைவேலப்ப 
னிதைக்கண்டிலானே . 

42 


யன்னம் , 


பொருந்தமரங்கசசாத்துக்கல்லாமலம்புலிக்கும்புறம்போவென்ன 
இருந்தமாஞ்சிதமொழியாளிப்பாடுபடமுறையோவெமது தாணி 
கருந்தமருமெனையளியே யென்னளியேயாய்ச்சியர் தங்கலையைவாரிக் 
குருந்தமரங்குழைத்தேறுந்திருமலைவேலப்பனிடங்கூறுவாயே . 43 

திருகலகுவாய்ப்பறந்து சிறகொடுக்கியிருந்து கடற்சேலைவாரிக் , 
குருகலகுவளையொதுக்குக் கூடலில்வாழ் திருமலைவேல்கொலுவீனீ 
போய் , இருகலகு தலைமொழியா ளித்தனைமாலானாளென் றிசைத்தே 

பருகலகுவளைத்தாரையாகிலுங்கேட் டாளெனச்சோப 
னஞ்சொன்மானே . 

44 
சருக்கரையமுதுகனி தேன் கலந்த தமிழ்முனிநிகர்வான் றறியார் 
பெண்டீர் , 

கருக்கரையமுனிவிசயகிரிவேலைச்சின்னோ கனவானா 
சைப் , பெருக்கரைய வளவலவென் றலைக்கேறிமயக்கினது பித்தமூர் 
ச்சைத் , திருக்கரையவுட தெமெடுகரைத்து மெல்லப்புகட்டமுது செ 
லுத்தென்றாளே . 

45 
பொருவதற்குச்சிலைக்காமன் வருமுனமே மதுரையிற் போய்ப் 
பொறிவண்டீர்காள் , செருவதற்குப்புகழ்விசயன் றிருமலைகரேந்த 
என் வரச்செய்வீரிங்கு , வருவதற்குத்தாமதித்தான் மாலையொன்று 

24 


186 கடிகைமுத்துப்புலவர் பாடிய 
கேளந்தமாலை தானும், தருவதற்குமதியானேன் 

மையலையாயினுங் 

46 
திரும்பத்தரச்செய்வாயே . 

தெந்தனம் பேசுங் கொழுநற்மயல் கொள்ளுஞ் சேல்விழியீர்திர 
ண்டமேரு, பந்தனம் போற்றனமுடையீ ரின் சொலுரையானுரைக் 
கும் படி சீர்கேண்மின் , எந்தனஞ்சேராதவெங்க டேசுரெட்டன்றனை 
யழைக்க வெழுந்து போன , சந்தனஞ்சும்மாவந்தாற்பூசலாமெனக்கு 
மதன் றனக்குந்தானே . 

47 
விருத்தப்பாகலித்துறையும் வெண்பாவுங்கொச்சகமும் விரிவா 
ய்ச்சொல்லக் , கருத்தப்பாவெனது மகள் காமனரவிந்தமலர்க் 

கணை 
யானெஞ்சில் , இருத்தப்பாலனம் வெறுத்தாளெனையுமவள் சகிதனையு 
மேசுறாணீ , வருத்தப்பாத்திரமலவே யணைந்திடுவாய் திருமலைவேல் 
வரிசைமாலே . 

48 
வீறு தரமேவலரை வென்றவெங்கடேசுசெட்டன் மேவவேண்டி , 
நூறு தரமாகவண்டைத் தூதுவிட்டாளனமருந்தாணொந்தாள் கண் 
ணீர் , ஆறு தரமேற் பாயவனங்கன் பூவாளிமுலையானை யூடே , ஏறுதா 
மாச்செவியைத் துளைக்குதென்றே யோலமிட்டாளெனச்சொல்மாதே . 

இக்கோடிவளைப்பனென விருகோடி விளம்பிறைக்கீற்றெழுந்து 
வானில் , முக்கோடிவளைப்பமதனாற்கோடி கணைதொடுத்தான் முன் 
னிற்பாளோ , கொக்கோடியிரையெடுக்கு மிளசைநகர் செழிக்கவருங் 
குமுணாவெட்டுத் , திக்கோடிப்புகழ்படர்ந்த வடமலையாகடமலை முன் 
சென் றமாலே . 

50 
கெஞ்சுமா தங்கமுகம்பார்த்திரங்குந்திருமலைவேற்கிரியினானீர் 
அஞ்சுமாதஞ்சுமந்து பெற்றபலன் கிடைத்ததெனக்காறு மாதங் 
கஞ்சுமா தந்த தனைப்பெற்றிழந்தோர்போற்றிரிந்து கலங்குதேழை 
கெஞ்சுமா தம்பலுக்குநேர்ந்தொருவன் பின்றொடர்ந்து நேர்கின்றாளே . 

திடக்குவடக்கடக்களிற்றான் கம்பள வல்லக்கர் குலன் தெற்குப் 
பூர்வ , குடக்குவடக்கடற்கரசன் மலையாண்டி ராசன் முல்லை கொடுவந் 
துன்னை , மடக்குவடக்கன செய்வண் மதப்பயலேயுனக்கினியொவ் 
வாது பேரி , அடக்குவடக்கய மீனின் சடக்குகடக்கா தினிமேலறிந்து 
பாரே . 

52 
இலக்காரமணியாள் கண்ணிமைபொருந்தாண் மன்மதனாரெய்த 

கலக்காரம் பெய்ததெனக் கதிர்மதியுஞ்சுழன்றெரிப்பக் 
கனன்றாளென்றே , சொலக்காரம்மியமாக விலக்கண நாற் கவிப்புல 
மைத் தொன்னூலோர்க்குப் , பலக்காரமருள் விசய கிரிவேலாஞ் 
சின்னோபபதிச்செவ்வேட்கே. 

53 


புண்ணில் , 


தனிப்பாடற்றிரட்டு 

187 
ப்பளப்பாறையிற்படுக்கச் சொல்லுகிறீர்செடிமறைவோவில் 
லைச்சூழ , உப்பளப்பாறையுமாச்சுக் கணவனோவெகுகோபி யும்மைக் 
கண்டால் , கொப்பளப்பார்க்கினும்பார்ப்பன் பேனைப்பார்க்கினும் 
பார்ப்பன் குணமில்லாத, தப்பளப்பாவிருக்குதையா கிளுவைமருதப்ப 
மன்னா தமிழ்க்கோமானே . 

54 
சட்டளைக்கலிப்பா 


ஆரசந்திரணத்து மண்டுண்டிலாளருவருத்து விருவிருப்பாகியே 
ஊரசந்திரவிற்பாதி சென்று மேயுறங்கிலாண்மகட்கென் செயுவேனையா 
தீரசந்திரகாவியிடக்கயாசிங்கவுத்தண்ட தூர்த் தண்டனேரண 
வீரசந்திரகிரிக்கராதிபாவெங்கடேசுரவெட்டமராஜனே . 

55 
தடக்கயத்தலரெல்லா மெடுத்து வேள் சமாச்சோலையில்வந்தா 
னெனவதை , அடக்கயத்தையும் தாயர் கொன்றால் வெறியாட்டுத்தா 
னிவளாசையைத் தீர்க்குமா , கடக்கயத்தடையார் புவிகைக்கொண்டு 
கட்டுஞ்சந்திரகாவியிடாலெனும் , இடக்கயத்தன்னிலை நாட்டுமாமண்ட 
லேசுரா வெங்கடேசுபெட்டேந்தரனே . 

56 


கலக்கைவாளியை யார் தடுப்பார் தென்றற்காற்றுக்காற்றுவளோ 
மடவார்வசை , சொலக்கைவாய்பொத்தி மெய்சோர்ந்திருக்கவுந்தோகை 
மோகந்தொலையா துபாரையா , 

உலக்கைவாரியடிக்குங் கடாசலத்து 
தயனே கணையொன்றின்மராமரத் , திலக்கைவாலியைப் பார்த்தெய் 
தமா மண்டலேசுரா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

57 
குரங்கிக்காய்ந்திளந்தென்றலு மன்றி லுங்கோபங்கொண்டத 
னான் மாதரேது செய் , வரங்கிக்காபொரவாவென் றழைப்பர் மறுத்துப் 
பேசவும் வாயிலைமாங்குயில் , அரங்கிக்காவென்றிருந்திசைபாடவு 
மாற்றுமோ மயலாற்றதபேதைக்கே , இரங்கிக்காவிக்ர மார்க்காசெக 
மண்டலேசுரா வெங்கடேசுரெட்டேந்தானே . 

59 
தானவாரண முலையாளுக்குத்தானவாவெண்டளப்பத்திலேமையல் 
ஆனவாறுமறியாளிவள் கண்ணீரானவாறுமறியார்மின்னாரன்றோ 
வானவாகண்டலாமண்டலாதிபாவானவாவளவாமதுராபுரி 
மீனவாவிசையாமீனகேதனாவெங்கடேசுரவெட்டமராஜனே . 

. 
துரையத்தந்தி தலைமுலைமேல்வைத்துத்தோயுநாளெந்தநாளோ 
விரகத்தை , விரையத்தந்திவளவுஞ்செய் தாலிந்த மெல்லியற்கென்ன 
சொல்லியுந்தேற்றுவேன் , தரையத்தந்தி வரையேந்து மேகம் போற் 


59 


60 


188 கடிகைமுத்துப்புலவர் பாடிய 
றணிந்த கொம்புபடத்தன்னிழலைப்பாய்ந் , திரையத்தந்திநடாத்திய 
மாமண்டலேசுரா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

அந்திராமனமுன் மேலென்றாற் பகலடங்குமோ மையலானாலு 
மையநீ , வந்திராமனம்பேதைக்கு வேளம்புவச்சிராயுதம்போல்வந்து 
தைக்குமே , முந்திராமனம்பா லுண்டவாரிதிமுழக்கமே சகியாளே 
யிளசைவாழ் , இந்திராமனுவேந்தா செகமண்டலேசுராவெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

61 
கொடிக்கத்தத்தும்மலையு மடக்கி நெற்குறியும் பார்த்துக்குணம் 
பார்த்துப் பார்த்திந்தப் , படிக்கத்தத்து வளை சோரச் சோருமென் 
பாலனத்துக்குன்பாலனம் வேண்டுங்காண் , அடிக்கத்தத்துகளையும் 
பாப்பிமூதண்ட கூடமுகடும்படீரென , வெடிக்கத்தத்தும் பரியா திரு 
மலைவேலுசாஜ விவேக்குலேசனே . 

62 
பூசத்தந்திமுலையும் புண்ணாக்கினீர் போதும்போதும் புழுகுஞ் 
சவ்வா துமா, காசத்தந்திமதியுஞ்சுடுமென்ற காமப்பேய்கொண்ட கள் 
ளிக்கென் சொல்லுவேன் , மாசத்தந்திசையெல்லாமதிரவே மந்தரத்தை 
மருப்பிட்டிடித்தளி , வீசத்தந்திநடாத்துந் திருமலைவேலுராஜ விவேக 
குலேசனே . 

63 
ஓரராவுண்டுமிழுமதிப்பிள்ளையூரராவுறங்கா தபெண்பிள்ளை மால் 
கூரராவுகணைகெடொட்டான் மதன் கும்பராசி கொழிப்பது முத்தமாம் 
சூரராவி துடிப்பத்துடிப்பத்திண்டுணைக்கராசலந்துண்டிக்கக்கண்டிக் 
வீரராகவராமாகிருமலை வேலுராஜவிவேககுலேசனே . ( கும் 

சங்கராவையகமும் பழிக்குமாந்தாயர் தூற்றிலெனும் பேதை 
நெய்முடை , அங்கராவையழைக்குங்கழைக்குரலனங்க வேளை யழைக்கு 
மென்றேங்குமால் , கங்கராவையடர்வதுபோ லொருகைக்கடா சலங் 
கால் சாயத்தாக்கிய , வெங்கராவையிடறுந்திருமலை வேலுராஜ விவேக 
குலேசனே . 

65 


சந்தனத்தைவிடுக்குமுன்னே வில்வசந்தன த்தையலைப்பகைத் 
தேய்வென , சந்தன த்தைத் துளைக்கு துபாலுங்கசந்தனத்தையு மப் 
படிச்செய்ததே , சந்தனத்தையண் திணிபுயாசலத்தாருவே தண்டமி 
ழக்கவிஞோர் தம்வ , சந்தனத்தைத் து சங்கட்டி யீந்தருடந்தரனே 
முத்து மந்திரி நரேந்தரனே . 

66 
பூரிக்குஞ் சரமாவாரமார்கொங்கை பூவை தாங்கப் பொறாதத்தொ 
னிக்கடல் , பேரிக்குஞ்சரபம் போலும் தென்றற்கும்பெருமயக்குற்று 


தனிப்பாடற்றி பட்டு 

189 
ருகக்கண்டாங்குவேள் , கேரிக்குஞ்சரமுங் கொண்டுவந்து போர்கி 
றைந்திட்டானினி நீவந்து சேர்மத , மாரிக்குஞ்சரமீதாகுமிந்திராவன் 
யராயவசுவப்பதூயனே . 

67 
நகத்துவாாயிலாங்கண்ணி கொங்கைகணையவாரறத்தைத் தவழி 
த்தென்றல் , புகத்துவாரஞ்செய்தாலந்த வேளம்பைப்பொறுக்கவா 
ரம் புயக்கண்ணிதந்து சேர் , சகத்துவாரஞ்செயுந் தென்னிளசைரா 
சத்துவாரத்துக் கோர்மந்தரியாய்வந்த , மகத்துவாரஞ்சிதவசனாகா 
வாகனா நம்வசுவப்ப தீரனே . 

68 
கருத்தவாவிலையாள்கானாய் வருங்காமனாலுடல்வாடாதின் றின் 
பத்தை , 

அருத்தவாவிலையாயினிப்பேதையோவாவிதாங்கரி தாகுமை 
யாகண்பார் , திருத்தவாவிலையாத்தன்னை நல்கிய செந்தமிழ்க்குத்தி 
யாகா நிணப்புலால் , மருத்தவாவிலையாரயில்வேற்கரா வன்யராயவசு 
வப்ப தீரனே . 

69 
நேற்றிருந்த நிலவுமந்நோ மென்னினைவிருந்த நினைப்புமிளக் 
தென்றற் , காற்றிருந்தசுகமு முன்னாணை யென் கருத்திருந்ததும் யா 
தென்று சொல்லுவேன் , சேற்றிருந்த செந்தாமரைப் பூவின் மேற் 
றிருவிருந்தது போறச்சிம்மாசனம் , வீற்றிருந்த துரையே திருமலை 
வேலுராஜவிவேக்குலேசனே . 

10 
நிருதராகவனந்தந்தகங்குலிந்நேரத்தே மதனேறியவூர்திமேல் 
வருதராகவனந்தந்தமங்கையைமருவுவாய்மலர் மஞ்சத்தின் மீதிலே , 
விருதராகவனந்தந்தளஞ்செறிவேந்தன் ராவணன் சென்னிபத் தீர்ந்தி 
டப் , பொருதராகவனந்தந்தகுஞ்செயபூபனே வெங்கடேசுரெட்டே 
டேந்தரனே . 

71 
தடக்கயக்கயலோ விடமோவிழி தாமரைக்குமிழோசிமிழோ 
திரண் , -டிடக்கடக்குடமாமுலைமாமதனெய்யவாடியுருகுதல்பாரையா , 
உடக்கடக்குக்ரமாங்கும்ப கன்னனையுசி தவிந்திர சித்தைச்செயங் 
கொண்ட , திடக்கடக்கயங் காத்தமகோகாரசீதரா வெங்கடேசுசெட் 
டேந்திரனே . 

உரைக்கத் தத்துவத்துட் பொருளாகிய வொருவன் கை வில் 
லுக்கொப்பாமிவள் கொங்கை , வரைக்கத் தத்துவசக்காரன் போரிது 
மட்டுண்டோவந்து முட்டுதல்பார்க்கிலாய் , தரைக்கத்தத்துவளையு 
மெழுப்பிப்பூச்சக்ரவாளத்தைத் தாக்கில்கடல்கடர் , திரைக்கத்தத்து 
வயப்பரியாமண்டலேசுரா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

13 


12 


190 


கடிகைமுத்துப்புலவர் பாடிய 


விகடத்தந்திமதிகாயமாரவேள் விடுத்தவத்திரந்தைத் துடுருவியென் 
மகடத்தந்திவலையாகுங்கட்புனல் வடித்துத்தந்தியிசை வெறுப்பாவ , 
ளோ , சகடத்தந்திப்பரித்திரட்கூட்டியசத்துருத்திரட்டைக்குத் திடத் 
திரும் , புகடத்தந்திக்கு தயாசெயதா பூதராவெங்கடேசுரெட்டேக் 
தரனே .. 

74 
பருதியாகமகமாகமூர்மதி பணையெக்காளம் வெடியாமலாம்பு , 
விருதியாகமகன் வச்ரமாமிவைமின் பொறுத்திடுமோசேர் திருவருட் , 
கொருதியாக மகவாசகங்கற்றோர்க்குற்பனாவெங்கள் குப்பண வேண் 
மைந்தா , வருதியாகமகமேருநேர் செல்வவன்யராயவசுவப்ப தூயனே . 

பண்ணப்பம்பர மன்னமுணாமலே பாற்றுப்பம்பாஞ் சோர்ந்து 
மயல்கொடு , வண்ணப்பம்பரமாங் குயமீறி மேவவிரும்பம் பாக்கண் 
ணினட்சேரையா , தண்ணப்பம்பாவைசூழ்பதி யரசருங்கப்பம்பா 
ந்தே கொடுவந்தடி , விண்ணப்பம்பாமென்றே தொழுஞ்செக வீர 
ராமகுமார வெட்டேந்தரனே . 

76 
உன்னக்காவடிப் பூப்பறியாண தியம்புகாள்வடிபாலையருந்தென ,, 
என்னக்காவடிவேண்டா 

மென்றோதினா லே துக்காவடியங்காமற் 
சேருவாய் , அன்னக்காவடியாற் கழுகாசலத்தாதிக்கா வடிமைத்திறம் 
பூண்டுக , வின்னக்காவடிவேலாவென்றுஞ் செகவீரராமகுமாரவெட் 
டேந்தரனே . 

77 
ஆரிச்சந்தநயம்படிப்பார் மதனாலச்சந்தனக்குண்டாகியேபினும் , 
தேரிச்சந்தனமே சொலுவாயெனச்செப்பிச் சந்தனங்கை தனைச்சேரு 
வாய் , பூரிச்சந்தநம் விம்மியமாதரைப் புலப்பச்சந்தன தாக வுளத்தில் 
வை , வேரிச்சந்தநமார்பகத்தாய் செகவீரராமகுமாரவெட்டேந்தரனே . 

சம்புதைக்குக் கருங்காலன்போற் கங்குல் சாரவேலையொலிக்குப் 
பயந்து நோக் , கம்புதைக்கு மென்பெண்பிள்ளை மேலினிக்காம ராஜ 
னெடுத்துத் தொடுத்திடும் , அம்புதைக்கு முன்னே யணைந்தாலிவளாவி 
தக்கு மிப்பூவிலிருக்கும், பும்புதைக்கு ணிதியெனவாய்த்த வெம் 
புண்ணியா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

79 
கட்டளைக்கலித்துறை 
மாதானைவேந்தர்க்குமேலோன் பெரியசுவாமியையென் 
மாதானை வேல்வாக்கண்டனள் கண்டு மயங்கியுஞ்சும் 
மாதானையோவாக்காணேனென துவளவுக்குளம் 
மாதானை போச்சென்று வந்தாளினிச்செல்லவாயில்லையே . 

80 


191 


தனிப்பாடற்றிரட்டு 
அச்சங்கபாணிபதம்போற்றிச்செந்தமிழ்க்கன்பியற்றி 
அச்சங்க மேவுந்திருமலைராயனணைந்திலனான் 
அச்சங்கலாமதிக்கென்றிருந்தேனெந்தனாகத்தை நூல் 
அச்சங்கமாகத் துளைத்தான் மதப்பயலம்பு கொண்டே . 


81 


அத்திக்குதையன் றிருமலைவேலப்பனன்புசொல்லத் 
தித்திக்குதையன் கருத்தென்னமோமதிசென்றுகுணக் 
குத்திக்குதையன் கதிர்காட்டுமோவிருகொங்கையின் மேல் 
தத்திக்குதையமாட்டேறு து காமன் சரங்கள் வந்தே . 


82 


கலவளைக்குண்டிவள்கைவளை போன துங்காரிகையார் 
சொலவளைக்குந்தத்தரம் போலத்தைப்பதுஞ்சொல்பவரார் 
நலவளைக்குஞ்சரியான் செவிச்சானகி நாண்புனைய 
மெலவளைக்குஞ்சிலையானே திருமலை வேலப்பனே . 


83 


84 


85 


முடிக்குமருப்புக்கிசையாப்பைங்கூந்தலம்மூரிமதன் 
பிடிக்குமருப்புக்கிலக்கல்லவேயெதிர்பேசுமொன்னார் 
குடிக்குமருப்புக்கடலேற்றுவித்துக்கொடிமதில்பாய்க் 
திடிக்குமருப்புக்களிற்றாளினளசையிலெட்டமனே . 
தடத்தத் தளிச்சிறுநாண் பூட்டிமாரசாந்தனமு 
கடத்தத்தளித்தலைதோற்றாட் குத்தோற்றுகடாசலத்தை 
நடத்தத்தளிக்குட்பதைத்துக்கிடக்குமொன்னார்கண் முறை 
இடத்தத்தளிக்கப்பொரும் வெங்கடேசுரெட்டேந்தரனே . 
செல்லுக்குமல்லுக்குநேசோதிமங்கலச்சித்தசவேள் 
வல்லிக்கிணையிலைவல்லிக்கிணைகந்தமா தனஞ்சொன் 
முல்லைக்குமானுக்குமாந்தளிருக்குமிம்மூன்றினுக்கும் 
பல்லக்குமேல்வருமன்னாவெட்டேந்தரபாண்டியனே . 

( முல்லை - பல் ) ( மான் - கண் ) ( மாந்தளிர் - மேனி ) 
கவளம்வளைக்குக்களவு செய்தோன் வஞ்சகப்பிணைமேல் 
துவளவளைக்குஞ்சிலையான் மருதப்பதுங்கன்வரான் 
தவளவளைக்குத் தடையிடுவாரில்லைசந்து சொல்ல 
அவளவளைக்கும்பிடப்படுமோ தண்ணளிக்குலமே . 
இந்திரச்செல்வன் றுரை பூலிக்காத்தப்பளிங்கிவள் பால் 
வந்திலனின்னமும் வேள் கணையால் கண் வளர்ச்சிமு 


86 


87 


192 


கடிகைமுத்துப்புலவர் பாடிய 


88 


கந்திரள் சானுவில் வைத்தது மகாகர்க்கடக 
சந்திரயோகங்களாமடவீர்கணிதந்திடமே . 
வெஞ்சத்தமாந்துளைக்குந்திருமலைவேலுவந்தால் 
வஞ்சத்தமரம்பலுக்குமஞ்சேனன்னைவாய்க்குமஞ்சேன் 
நெஞ்சத்தமரங்கசப்போரைவெல்லுவனீயுமெனை 
அஞ்சத்தமரஞ்செய்வாயோவலைசெறியம்பாமே . 


89 


வெண்பா 


புத்தியின் பேர்க்குள்ளாய்வேள் பொற்றொடிக்கிமுன்புவந்து 
சத்தியப்பேர்மீது சாந்தொடுத்தான் - நித்தம் 
குருபதம்பராவுமனுகூலாபொன்மாது 
மருவும் வெங்கடேசுரெட்டமா. 
புத்தி - மதி - சந்திரன் . சத்தியம் - மெய் - தேகம் 


90 


அத்திதனையூர்ப்பசுப்பேராக்கிச்சினந்தடித்துச் 
சித்தசனென்மேற்சமாஞ்செய்தானே - முத்தமிழ்க்கெக் 
நாளும்பசுங்கனகநல்கிமுதல்வள்ள லென 
வாழும் வெங்கடேசுரெட்டமா . 


91 


அத்தி -சமுத்திரம்- ஊாப்பசு . நகரா- அது -முரசு . 


மன்னன் வெங்கடேசுரெட்டமாநிதிபாற்றூ துரைத்துக் 
கன்னி தார்வாங்கிவரக்காண்கிலனே - மின்னுபசுஞ் 
சொன்னவடிவாயிலங்குந்தோகைர திகணவன் 
கன்னல்வளை த்தெய்யுங்கணை . 
கணை காண்கிலேன் 


92 


தண்ணமுதபாஷிதவிஸ் தாரன் வெங்கடேசுரெட்ட 
புண்ணியவான் வந்து புணராநாள் உண்ணமுது 
மாமன த்தையே குமட்டம்புவிட்டாள் பால் கொடுக்க 
வீமனத்தைபேரெடுத்தாண்மின் . 


93 


வம்பு - கச்சு - அதுகசத்தல் - வீமன் - பிரமன் - அவன் - அத்தை 
சத்தி அதுவாந்தி . 

தண்டமிழ்தேருத்தமதயாளுவெங்கடேசுரெட்ட 
மண்டலிகன் கூடிமருவரநாள்- செண்டு 


தனிப்பாடற்றிரட்டு 


193 


முலைமானாட்கின்னமுது கொடுக்கவேவாட்டுத் 
தலையானாண்மான் மயக்கத்தால் . 

94 
ஆட்டுத்தலை வேண்டாமென்று -அசைக்கிறதலை 
தெள்ளுதமிழுக்கருடியாகி வெங்கடேசுரெட்ட 
வள்ளன் மேலாசைகொண்டமானாண்மேல் - துள்ளும் 
கயவாளிவேட்குவரிகைமுரசனாற்பம் 
கயவாளியேவானோகாண் . 

95 
கயவாளி- திசைச்சொல் , அதற்கு - இழிந்தோனென்னும் பொருள் . 
கொங்கைகும்பகோணமாகூந்தலுமோகூடலோ 
தங்கும் விழியம்பாசமுத்திரமா - பைங்கனக 
மேருவெங்கடேசுரெட்டமேந்தராயிவள் சசிபுற் 
சாருடையா னூரிடைய தாம் . 

96 
கொங்கை - கும்பவட்டம் - கூந்தல் - கூடு - அம்புல் - தார்- பனைமாலை - 
ஊர்வஞ்சி - அது ஓர்கொடி . 

மெய்யன வெங்கடேசுரெட்டவேந்தன் பாற்சந்துரைத்துத் 
தையல்கண்ணிவாங்கித்தரவிலையே - கையதினாற் 
றுண்டித்தாண்மென்று மென்று துப்பினாண்மாரனையும் 
கண்டித்தாளச்சமற்றாள் காண் . 

97 

( விலை -கரும்புவில்லை .) 
பூத் தூக்கியுண்டவனைப்போந்தேறிக்கொண்டவனே 
மாத்தூக்கியைத் தூக்கிவந்தானே - நேர்த்தி தரும் 
பொன்னாபரணாபுயசயிலாதென்னிளசை 
மன்னாகுமாரவெட்டமா . 

பூத்தூக்கி - ஆதிசேடன் - உண்டவன் - அவனா லுண்ணப்பட்ட 
காற்று அதையேறிக்கொண்டவன் - மன்மதன் - மாத்தூக்கி - இலக்குமி 
யைத் தாங்குந்தா மரை . 

நற்றமிழ்வாணர்க்குநிதிநல்கும் வெங்கடேசுரெட்ட 
கொற்றவன்றாரன் றியான் கோயலின் முன் - உற்றகொடிக் 
காலைவிட்டப்பாலே நீங்காதது முன்றுண்டுபட 
வேலையிட்டதேதுவிடு . 

99 
அரன் கொடிக்கால் - பரமசிவன் - துசஸ்தம்பம் - அதைங்ேகா 
தது-இடபம்-அதன் முன்னிராசிமேடம்- அது ஆடு . 

25 


98 


194 

கடிகைமுத்துப்புலவர் பாடிய 
கன்னன் வெங்கடேசுரெட்டகாண்டிபன் மேன்மாமோக 
சன்னங்கொண்டாட்குமுல்லைத்தாரல்லா- தென்ன செய்தீர் 
தையன் முன் பூமுன்னாட்சரமுற்றதைத்தெரியச் 
செய்யும்பேரென்ன செயும் . 

100 
தையலென்னுஞ் சொல்லுக்குமுன் - பூமுன் - அட்சாம் - பு - அது 
உற்றது புதையல்-அதைக்காட்டுவது - மை - அது - ஆடு . 

தாண்டுபரி தூண்டுதிடசாலிவெங்கடேசுரெட்ட 
பாண்டியன் மேலாசைகொண்டபைந்தொடியை வேண்டியே 
ஒன்றிரண்டாப்போகவொருத்தனையிங்கேன் கொணர்ந்தீர் 
மின்றுயர்க்கென் செய்யும் விடு ( ஒரு ஆடு ) 

101 
கல்விகரைகண்ட கும்பகம்பன் வெங்கடேசுரெட்ட 
வில்விசயன்றென்னிள சைவெற்பிடத்திற்- சொல்வதென 
கட்செவியுமம்புலியுங்கங்கையுமோர்வெம்புலியிற் 
பட்சமுறவைத்தார்பதி . 

102 
கட்செவி - அரவு - அம்புலி - இந்து - கங்கை - அம் - இம்மூன்றும் 
சேரின் அரவிந்தம் - புலிவேங்கைமரம் ( வேங்கைமரத்தின்மீது தாம 
ரைமலரிருந்தது . ) 

சங்கநிதியென்னத்தழைத்தவெங்கடேசுரெட்ட 
சிங்கமிளசைச்செழுங்கிரியில் அங்குகண்டேன் 
மானிலத்தை முற்றுமொருவள்ளனடுவா தியந்தந் 
தானிருப்பதேத்திநிற்கத்தான் . 

103 
மால் - நிலம் - முல்லை- வள்ளல் பாரி -நடு - அப்பாரியென்னும் சொல் 
லின் நடுவில் - ஆதி-ஆதியென்னுஞ் சொல்லின் - அந்தம் - கடையெழுத் 
தாகிய - தி - இருப்பது - பாதிரி ( பாதிரிமரத்தின் மேல் - முல்லைமல 
ரிருந்தது .) 

தாலமுற்றும் வாழ்த்துமிந்தா தாருவெங்கடேசுரெட்ட 
வாலகிருஷ்ணவிம்பன்மணிவரையின் மேலு 
மருக்கமழுநன்மாமனையுமொருசந்தி 
இருக்கவதிற்கண்டுகொண்டேனின்று . 

104 
மாமனை - இலக்குமியின் வீடாகிய தாமரை - சந்தி - மூங்கில் மூங்கி 
லின் மேல் தாமரை மலரிருந்தது . 

குல தீபமெனத்தாரணியோர்கொண்டாடும் 
எங்கள் வெங்கடேசுரெட்டமேந்தரன் வெற்பில் -செங்கணரி 


தனிப்பாடற்றிரட்டு 


195 


இவ்விர 


உண்டதுடனவனின் றூ தின துஞ்சேர்ந்தவன் பேர் 
கொண்ட தின் மேற்கண்டேன் குறி .. 

105 
அரியுண்டது - பூமி-அது கு- அவனதினது -சங்கு- அது - வளை 

ரண்டுஞ்சேர்ந்தது- குவளை - அவன் பேர் விண்டு - அது மூங்கில் 
( மூங்கிலின் மேற்குவளை மலரிருந்தது ) 

அழகிசக்கதேவிக்கனந்தம்பணியால் 
விழையுங்குமாரவெட்டவேந்தே பழகுமொரு 
கூந்தல்கள மல்குகடு சொன்னேன் கனகம் 
ஏந்து தனமாந்தளிர்மெய்யாம் . 

106 
(சக்கு - கண் - எவு -பாணம் ) (இக்கு - மொழி ) ( அல் - கூந்தல் ) ( நந் 
தம் - களம் ) ( பணி - அல்குல் ) ( ஆல் - அகடு ) ( கனகம் - தனம் ) ( மாந் 
தளிர்- மெய் ) 

ஏகாம்பரரிடப்பேரில்லாத தாழ்வு சொல்லப் 
போகாதுவேறுபுகவிலையே- பாகார்ந்த 
சந்தமதுரத் தமிழுக்கக தயனென 
வந்தவெங்கடேசுரெட்டமா . ( ஏகாம்பாரிடம் -கஞ்சி ) 107 
திரைக்கலைக்கித்தையலென்பதேயிருபத்தேழென் 
னரைக்கலைக்கித்தையலனேகம் உரைக்கவொண்ணா 
தந்தம்ப்ரகண்டாவாசர்சிரோரதனமென 
வந்தவெங்கடே சுரெட்டமா . 

108 
திரை - கடல்- கலை - அதிற்றோன்றும் சந்திரன் - தையலிருபத்தேழு 
அவன் மனைவிகள் - இருபத்தேழுக்க்ஷத்திரங்கள் . 

சென்றலர்ந்தார் சேர்முத்திருளப் பூபதிபான் 
மன்றலர்ந்தார்வாங்கிவருமளவும் - குன்றுமுலை 
ஏழாயிரம்பண்ணையில்லுடம்புவாடாதே 
ஏழாயிரம்பண்ணையில் . 

109 
ஏழாய் பெண்ணே - இரு- அம்பு - அண்ணையில் - மதன் பாணம் 
பொருந்துவதனால் - ஏழாயிரம்பண்ணை ஒரூர் . 

கூன் கலைநிலாவின் குளிர்ச்சி பொறுக்காதுகல்வி 
மான்கலையில்லா மன்மருளுமா - தேன்கலையச் 
சந்தாறுங்காவின் மந்தி தாவுமிளசைநகர் 
வந்தவெங்கடேசுரெட்டமா, 

110 


ன 


196 


நாகூர் முத்துப்புலவர் பாடிய 


111 


கொச்சகம் 
நீகாவிதுராநெருப்பாமிவட்குவிலக் 
காகவி துராக தம்புரிவார்கன்னியர்கள் 
வாகாவிதுராமராமரதிமாரவச் 
தேகாவி துராதிமலைவேலேந்திரனே . 
அங்காவித்தாராவணைவ துகண்டின்பமொரு 
பாங்காவித்தாபாபதியேயென்றேங்குவளோ 
தூங்காவித்தாரா துணை முலையாராசைகொள்ளும் 
செங்காவித்தாரா திருமலைவேலேந்திரனே . 

ஆக செய்யுள் -1223 . 


112 


நாகூர் முத்துப்புலவர் பாடிய 


கட்டளைக்கலிப்பா 


தன தனாக நடாத்தியடர்ந்த பூச்சரத்தைவாங்கித்தன திற்றொடுக் 
கத் , தன தனாக தவிலான் மின் போன் மெய்பசந்தசந்து சந்தேசொ 
லென்றாண்மினாள் , தன தனாகணத்தொம்மெனப்பை யினிர்த்தம்புரிந்த 
சரணசரோருகா, தன தனாகவளரும்பாதாபவித்தாரனே வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

1 
கனகனங்கம்பிளந்தளிர் கொந்தளகங் களந்திருக்காய மின் மேற் 
மற்ற , கனகனங்கம் பிளந்தலைகண்டு கொங்கைக்குளேவினன் சேராத 
தென்கொலோ , கனகனங்கம்பள கோத்திராவருட்கா தலன் றனைக் காத் 
தடிமை கொண்ட , கனகனங்கம்பிளந்தநாசிங்ககாகுத்தா வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

2 
சடகரிக்குமதனானவர் செயுங்காயந்தேர்ந்தனரோ 

வளவன்னை 
மார் , கடகரிக்குமரிவாழ்கவேலன் முன் கட்டினார திலென்னாமொன் 
னார்க்குவி , கடகரிக்குருவிக்கன்று கண்ணருள் கர்த்தர் தாளிணையைத் 
துதிநேமகா, கடகரிக்குதிருபாவிளசைவாழ்கருணைமால் வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

தந்தப்பாதுக டீர்மருங்கம்பிருதாரையாமிந்தமாதை மின்னார் 
சந்தம் , தந்தப்பாதுகனற்றவரம்பு வேடானொளிக்கச்சரமுல்லை தாச 
ரதி , தந்தப்பாது கவிப்பட்டம் வாலியைத் தாக்கியேயவன் றம்பிக்குத் 
தந்து தந் , தந்தப்பாதுகை தம்பிக்குகல்கிய தாருவேவெங்கடேசுசெட் 
டேந்தரனே . 

4 


ன 


3 


தனிப்பாடற்றிரட்டு 


197 


5 . 


7 


கன தனந்தன தாவலினாலந்தக்கனிக்கு மாமலையாமிடைமின்னிலும் , 
சின தனந் தனமாற்கூறரி தரிதென்னு மல்குற் றிருவையணைகுவாய் , 
மன தனந்தன மாடை தமிழ் பகர்வாணர்க்கீந்து மகிழும் ப்ரதாபனே 
தனதனந்தனவென் 

நாடுவோரருடங்கிவாழ் வெங்கடேசு ரெட் 
டேந்தரனே . 

5 
இந்தக்காவனங்கற்கோர் கவிகையாவிருந்து காந்து தியானென்ன 
செய்குவேன் , பந்தக்காவனமம்மை கண்டப்பியெப்படி யங்கேகுவன் 
பாங்கியென்றாள் கலி , சிந்தைக்காவன சத்திரசோமதியாகசற்குண 
பாகமனோகரா , சந்தக்காவனஞ்சூழி ளசைப்பதித்தானமால் வெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

6 
இருபந்தந்தமெனும் பொற்பயோதரமென்ன சொல்லாதிக் 
கெண் மடங்கிவள் , சொருபந்தந்தச்சிவிகையில் வந்தனள் சொந்த 
மாகவுவந்தணைவாய்சுடர் , தருபந்தந்தமனியவெற்புப் பெற்றிற்றாய்த் 
துலங்கித்தனை நம்புவோர்க்கெலாம் , நிருபந்தந்த மனதின் படிக்கரு 
ணேசனே வெங்கடேசுரெட்டேந்தரனே . 
தாகமலா தனங்கன் 

சமர்க்கோலஞ் சமைந்து பாணமெய்தான் 
பூவலவா , கரகலாதன கும்பம் பொறுக்குமா கன்னியேயெனைக்காண் 
பாரென்றாள் புல , 

வரகலாதனன்மார்க்க சிலாக்கியமா வசந்ததியாக 
வரோதயா , பிரகலா தன னுள்ளத் திருந்தருள் பெருக்குமால் வெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

மாதமந்திரணம்போ லிருந்ததைமலைக்கொப்பாக வளர்த்தது 
மாரன்கைச் , சூதமந்திரவோருகமாமதிசோர்ந்து தானிந்த வேந்தி 
ழைவாடுமோ, போதமந்திரசக்கனியைக்கவ்விப் பொழிலிற்றாவும் 
புகழ்க்கழுகாசல , வேதமந்திரமெய்குகனை த்தொழும் வெங்கடேசுர 
வெட்டம தீரனே . 

9 
வருதுகட்டு முட்டெல்லாங்கடந்து பூவாளிவேள் கயவாழிமுர 
சம , திருதுகட்டு வசனமலமலைத்தென்றலாங் கொடுந்தேரை நடாத் 
தியே , பொருதுகட்டுவதனத்திற்சாடவே பூத்தொடுத்தனன் சந்திர 
காவிடால் , விருது கட்டுமதிபாவிளசைவாழ் வெங்கடேசுரெட்டேந்தா 
வசீகரனே . 

10 
தந்துகந்துகந்தாகந்தணிக்குநீர்த் தடமருங்கு தன மல்குற்றைய 
லே , முந்துகந்துகந்தா கணப்போழ்திலுன் மோகத்தூது மொழிவ 
னென் றேவந்தேன் , வந்து கந்துகந்தா கழுகாசலவாசகாவெனவாழ்த்து 
முன்பாகட்டும் , கந்து கந்துகந்தாகப்புரட்டுங்கடாசலா வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

11 
நம்பரக்கரையா னனராகியநாதர் முன்புநமைவேண்டிச்செல்க 
வென் , றும்பாக்கரையா யனுப்பத்தன துருவிலா மதன்யுத்தத்துக் 
கென் செய்வேன் , அம்பரக்கரையான திற் பாளயமன் றிறங்கியடர்ந் 
திலங்காபுரி , வம்பாக்கரையாசுகத்தால்வென்ற மாதவாவெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

12 


8 


ள 


ரின்று , 


198 நாகூர் முத்துப்புலவர் பாடிய 

அத்தன் கண்ணுக்குத் தோற்றான் றன் மாதலாலரிபிரம்மா திக்குக் 
தோற்றானவன்மகா , எத்தன் மாமனையென்றுந்தமையனென்றே சொல் 
வோன் கணையெய்யாமலெய்கிறான் , கத்தன் பூவுலகேழையுமேயொரு 
கவிகைநீழலிற் காத்தருளும்பரி, சுத்தன் மன்னுங்குமராவெட்டேக் 
திரன் சோதரா வெங்கடேசுரெட்டேந்தானே . 

13 
உபையராசியை யூரும்பிரான்வள ரோங்கனேருக் தனத்தா 
ளுனை மகிழ்ந் , துபையராசியமாய்க்கூட்டிவாவென்று சொல்லியென்னை 
யுன் பால்விடுத்தாள் பொன்னார் , சபையராசிற்சொருபாவென் றீசரைத் 
தன்கையாற்றொழுந்துங்கன்கைவீடணற் , கபையராசியருள வல்லவா 
புகழாகரா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

14 
சங்கதாதரளங்கால் கமுகதா தன் கழுத்திணையென்றாட் குன்றா 

துங்கதா தரத்தாமதஞ்செய்யிலத்தோகைதேகத்தை மாரன் 
வருத்துவான் , அங்க தாதா நீதூது 

தூது செல்லென்ற வாரியா ரணவீரிய 
ப்ரதாபனே வெங்கதாதரவீமாசெயதரா வெங்கடேசுரவெட்டம் 
பூபனே . 

15 
பூவலாரை முதலான கற்பங்கள் புரிந்து நிட்டை வசித்திருந்தாலு 
மென் , ஆவலாரையும் விட்டுவிடாதந்த வரிப்பிரம்மா திகளானாலும் 
தானென, மாவலாரைமலாதினாலெய்யின் மங்கையுள்ள மயங் 

ங்காதிருக் 
குமா , மேவலாரையடக்கிச்செயம்பெற்றவிசயனே வெங்கடேசுரெட் 
டேந்தரனே . 

16 
அஞ்சக்கஞ்சனங்கைபாலகனந்த சோகமேவவடாவிடுகுமு , தஞ் 
சக்கஞ்சனமெல்லாங் கரைத்திருதனத்தைநீலத் தடவரையாக்கமான் , 
மிஞ்சக்கஞ்சனந்தாழக்குலுக்கு மெய்ம்மின்னை மேவி விரகந்தணித்தி 
டாய் , வஞ்சக்கஞ்சனகத்தைத் துணித்தவா வாசவாவெங்கடேசுரெட் 
டேந்தரனே . 

17 
கந்தரப்புயருஞ்சடையார்பகைக்காமன்வந்துகணையேவவேமினாள் 
அந்தரப்புயலின் பேர்மிகுத்தனளணையின் மீதணைவாயணைவாய்பா 
தந்தரப்புயங்கப்பணிமீது தெய்வத்தென்றாடுஞ்சாணாம்புயா திட 
மந்தரப்புயபாரசெயதாவாசவாவெங்கடேசுரெட்டேந்தானே . 18 

அந்தராசலவன்பன்றி போர்பகையார்ப்பரிக்க வவாக்கிசைந் 
தெய்துமின் , பந்தராசலனே பயந்தாள் வெறுப்பாயுரைக்கிற் பல 
ரென் சொல்லாருல , கந்தராசலவாவூரின் வாய் மறைக்க வுலைமுடியுண்டா 
கொண்டகாதல் தீர் , மந்தராசலவாகா சயதராவாசவா வெங்கடேசுரெட் 
டேந்த்ரனே . 

19 
முனசங்கைமுகன் கண்ணிருந்துற முற்றும் வெந்தவன் வந்திகல் 
செய்யவே , தினசநங்கைக்குது கஞ்சி தட்டுது சேலை சோர்ந்திருகாலை 


தனிப்பாடற்றிரட்டு 

199 
யும்பின்னவே , இனசனங்கைய துகொட்டிக் கொட்டிவந்தேசவேமயன் 
மீசுரமாகுது , வன சநங்கை மருவும்புயாசலா வாசவாவெங்கடேசுரெட் 
டேந்தரனே . 

20 
படங்குமா தங்கரேக்காற் சமைத்திட்டபாரக்கொங்கைக் குறியுஞ் 
சமீபந்தான் , சடங்குமா தங்கழிக்குமுன்னாமி து சமயங்கட்டித் தழுவா 
விடிலவா , 

அடங்குமா தங்கள் சித்தமென்பாக்கிய மணையவேண்டு 
முன்னாண் மூலமென்னவே , தொடங்குமா தங்க முன்வந்தமா தவா 
துங்கனே வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

21 
வாசக்காந்தண் மலர்க் கையினாலனை வாரிவாரிப் பன்னீரொடுசந் 
தனம் , பூசக்காந்தல்பொறாமலயர்ந்து வாய்புலம்பத்தாமும் வெம்பமின் 
னார்களும் , ஏசக்காந்தமுரைக்கிலென் செய்குவாளெய்துவாய் குறமாது 
தெய்வானைக்கோர் , நேசகாந்தரருள் பெற்றுவாழ்மனு தேனே வெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

22 
வந்துவாரவையநடத்திச்சிலைவளைத்துச் சித்தசன் மாங்கணையே 
வப்பு , குந்துவாரவளவும்பிதிர்ந்திடக் குடைந்து கொங்கைக் குடத் 
தையுமேயனே , கந்துவாரமதாக்கிவிட்டாலிந்தக் கன்னியென் செய்கு 
வாள் காண்கவியினால் , சிந்துவாரமதிலணை கண்டவா சீதரா வெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

23 
அரசிராவணத்தாலடைத்துந் தொனிய மருதில்லையதைமுனியுண் 
ணவும் , 

கரிசிராவகலப்பகலோன் வருங்காலமான தெக்காலமென்றாட 
ரும் , பரிசிராமுழுலோபகுடாரிபோரவில்வளைத்துக்கா தூஷண , திரிசி 
ராவிழவோர்பாணந்தொட்டவாசீதராவெங்கடேசுரெட்டேந்தரனே . () 

தொடுக்கவத்திரம் வேளது தானிந்தத்தோகை பெய்யைத் துளைத் 
தூடுருவவே , கடுக்கவத்திரண்மேல்விழுமீயெனக்கலங்குவாட்குன்ன 
லங்கலின் றீகுவாய் , இடுக்கவந்திரங்காவென் றழைக்கவந்திடங்கரைத் 
திகிரிக் கிரையிட்டவா , உடுக்கவத்திரமில்லாதவர்க்கரு ளுத்தமா 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

25 
சீதமாரம்பனங்கன் றொட்டான் றனத்தினைத்துளைத்துத் தடா 
ரிக்கு தந்தம்பு , சூதமாரம்பம்ராமா ராமா வெனச்சொல்லுவேன் சந்து 
சொல்லவிம்மாதர்க்குள் , நீதமாரம்பலா திசெய்வா ரெந்தன்னே மக் 
காமந்தணி மூலமென்னவே , போதமாரம்பஞ்செய்ய முன் வந்தவா 
போசனே வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

26 
பூசுகந்தந்தனத்திற்பொரிந்தது பொருக்கெழும்பியிப் பூவை தன் 
மாலுக்கே, நீசுகந்தந்தடங்கலின்றித்தரகேமஞ் செய்திவள் காமந்த 


200 நாகூர் முத்துப்புலவர் பாடிய 
ணித்திடாய் , தேசுகந்தந்தராவணன் சேய் தலைசிக்கெனக்கொண்டுவா 
வென்றிலக்குவற் , காசுகந்தந்தராமாபெரும்புகழாகரா வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

27 
பொருப்புக்குஞ்சரியாகப் புடைத்தெழும்பூண் முலைக் கன்னிமீ 
தேசமர்செய்யத் , துருப்புக்குஞ்சரியே றுமெய்யெங்கணுந் துளைக்க 
மாரன் வளைக்கவவன் செங்கைக் , கருப்புக்குஞ்சரிசாமநிழற்றுந்திங் 
கட்குடைக்குங்கலங்குவளோமன , விருப்புக்குஞ்சரிகாந்தற்குவைத் 
தவாவீரனே வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

28 
அடிதங்கச்சியிவளென்னமோதெரியா துசிந்தை யயருகிறாளிந்தா . 
பிடி தங்கச்சிவிகையிலிருந்து நம் பிள்ளை தான் கிளிப்பிள்ளை யல்லோம் 
யல் , 

கொடி தங்கச்கிப்பரிபோற்சென்றேவரக்கூறென்றாளிகல்கொண் 
டோரமர்கண்டு , துடி தங்கச்சிமையப்புயங்கொட்டு முத்துங்கனே 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

29 
அரகதத்தைம தன் சிந்தை தன்னில்வைத் தம்பரத்தையடித்தார்ப் 
பரித்துமே , துரகதத்தை நடத்தியம்பாலுமென்றுவதனத்தைத் துளை 
த்துவிட்டான் கொண்ட , விரகதத்தையெவர் தணிப்பார்மலர் மெத்தை 
மீதினில்வைத் தணைவாய்மணி , மாகதத்தையணியும்புயாசலா வாசவா 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

30 


கிரு , 


அனங்கனம்பனந்தந் தொடமெய்பசந்துவாடுவ தல்லாலிடைக் 

தனங்கனம்பனந்தாரானிருக்குநற்றலத்தின் பேர்க்கொடி தாங் 
காது பெற்ற தாய் , மனங்கனம்பனம்பின் போமிகுத்தந்தமாதர்சொல் 
லும்வசைக்கிலக்காகிய , மினங்கனம்பனஞ்சேர்சூதமாயினாள் வெங்க 
டேசுரவெட்ட நரேந்திரனே . 

31 
மா தவாவினமட்டலர்நின்புயமாலைமாலையகற்றுவதாசடை , யாத 
வாவினன் சொல்லுந்து ராகதவன்னைவாயையடக்குவதார்மலர்ச் , 
வாவினந்தங்கந்தரமெனுஞ் செல்விக்கோர்மொழி சொல்லியணைந்தி 
டாய் , போ தவாவினங்காத்தருண்மா தவா போசனே வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

32 
இருதனங்கனிக்குச்சிலைபோற்புடைத் தெழுந்துவிம்மியிறுமாந் 
திடக்கயல் , விருதனங்கனிக்குச்சிலைவரங்கிமாவிசைகொண்டூடுருவிப் 
பாயவாளியாற் , பொருதனங்கனிவர்க்கமுண்ணாமன்மால் பூண்டிருக்கச் 
செய்தான் றமிழ்வாணர்க்கு , வருதனங்கனிவாய்த்தரு மன்னவா 
வாசவா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

33 


36 


வாடினள் 


தனிப்பாடற்றிரட்டு 

201 
என்னிலங்குச்சலராசராசருக்கேற்ற தாமவரிங்கேவருகப்போய் , 
முன்னிலங்குகங்காரியம் யாவதுமொழியென்றாள் பைங்கிளிதான்ம 
ருவுவாய் , நன்னிலங்குவலையத்திலீதென நாட்டுந்தென்கருக் கோட் 
டைக்கதிபனே , பொன்னிலங்குமணிமார்பனே திடபோசனேவெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

34 
அரகராசலங்கொண்ட புண்டோண்முலையானை விம்மவதிற்றென் 
றறாவவே , உரகராசலவன் குளிரா தனலு குக்கிறானந்தமாரற்கிம்மா 
தருந் , தரகராசலராசிய தாமயரானெனைப்புணர்வாய்மூலமென் றதோத் , 
திரகராசலங்காத்தசக்ரேஸ்வராசீதராவெங்கடேசுரெட்டேந்தரனே . 35 

கஞ்சாஞ்சப்பெடைபோலு மென்னடைகமலத்தா ளிருகண்ணி 
ணையானது , மஞ்சரஞ்சர்க்கரைவட்டுரைமுலைப் பருபதத்திலறுபதத் 
தான்றொட்டான் , வெஞ்சாஞ்சப்பிரமஞ்சகோளகை மீதிருந்திந்த 
மின்னாளை மேவுவாய் , வஞ்சாஞ்சப்பொருஞ்செயதோர்த் தண்டா 
வாசவா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

மாமனுக்குமகனாக வந்தகாமனுக்கும் பெற்றுவளர்த்தவட்குக் 
கலைச் , சோமனுக்குமினத்தார்க்குமஞ்சி மெய்சோர்ந்து 
சேர்ந்தணைவாயினி , தாமனுக்குமினியகுமாரெட்ட தருமனுக்குங் 
குமாரமுத்தேந்திர , பூமனுக்குஞ்சகோதரனே திடபோசனே வெங்க 
டேசுரெட்டேந்தரனே . 

37 
என்னவா 

னவாவிதுராசியமாநடை யேலுமாமகள் காவொடுகான் மிகப் , 
பின்னவாவி துராவன றூவவாபிரமனிப்படிச் செய்தானொன்னார்கள் 
வாய் , கொன்னவாவி துராகதத்தென்றிசை குடிபுகக்கையிற்கோ தண் 
டம்வாங்கிய , மன்னவாவி துரா 

புகழாகராவாசவாவெங்கடேசுரெட் 
டேந்தரனே . 

38 
சொலங்கக்கா கொண்ட மோகத்தினால் வருஞ்சோபதாபந்துலைக்க 
வென்றாட்குமே , விலங்கக்காமசரத்தாலும் பூந்தளிர் மெய்யிளைத்தன 
ளல்லாமலொப்பிலா , நலங்கக்காரிசுகக்காரிமேவ விந்நாளுமே நல்ல 
நாளடையார்மனம் , மலங்கக்கால் கொண்டடர்பரிமேல்வரும் 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

39 
சரந்தராதரங்கண்டாமதன் விடுத்தானெனது குழந்தை தனியே 
மால் , பரந்தராதாளக்கச்சிறுக்கும் பொற்பார் பயோதரபாரத்தைத் 
தாங்கவே , உரந்தராதரவம் போற்றுவண்மருங்கொசியுமுள்ளம் வசியா 
யணைந்திடாய் , புரந்தராதரணிக்க திபாசெய பூதரா வெங்கடேசுரெட் 
டேந்தரனே . 

40 
26 


வாசவா 


ராகவாவாசவா 


202 நாகூர் முத்துப்புலவர் பாடிய 

பிலிக்குஞ்சரவங்களைக் கொத்திப்பிடித்துத் தாக்கப்பெரும்பகை 
யின்றிக்கா , லாலிக்குஞ்சரபஞ்சிங்கமீது சென்றடிப்பபோல்வந்தடிக் 
குது தாயென்ற , நீலிக்குஞ்சரசப் பேச்சுமாச்சிவ ணினைவுங்காணும் 
கனவுமிங்கேயொரு, வாலிக்குஞ்சரமேவிய ராகவாவாசவா வெங்கடேசு 
ரெட்டேந்தரனே . 

41 
அராவுக்கேகணையே செவியென்பர தல்லபெற்றவனைக்கேமின்னாரு 
ருவம் , பராவுக்கேகணையேகுழலாக்கிய பண்ணுக்கேநொந்த பெண் 
ணுக்கிரங்கியின் , றிராவுக்கேயணை மேற்சென் றிருந்து நல்லின்ப லீலை 
செய்தன்பாய் , மருவுவாய் மராவுக்கேகணையேவிய 
வெங்கடேசு ரெட்டேந்தரனே . 

42 
அல்லைமாலைமருதங் கிளியைமின்னாரை நால்வகைத்தானைய தாக்கி 
விட் , டெல்லைமாலையும் விட்டடர்ந்தேறி நானிருக்குமாலயத்துட்புகுந் 
தேதன்கை , வில்லைமாலைவிளைத்து வளைத்தம்பைவிட்டு வேண்மட்டு 
மீறினன் மேவுவாய் , முல்லைமாலையணி மாலைப் போற்றிய குமுணனே 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

43 
தடிக்கவில்லை முலை திரண்டேமகள் சமையவில்லைமணந்தான் குமு 
குமென் , றடிக்கவில்லை பொடிபுனுகத்தர்சேர்த்தணியவில்லை யதற்கு 
முன்மாரன் போர் , முடிக்கவில்லை வளைத்தாற் குழந்தை தான் மோகம் 
தாங்கவுமுற்றாதொன்னார் துடி , துடிக்கவில்லை வளைக்கு மகோரவுத்து 
ங்கனே வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

44 
மஞ்சலக்கணங்கன்புறவேகட்டி மருவுதற்குளவா வைத்திருக்கு 
நாள் , அஞ்சலக்கனலார்க்கே தெரியுநின்னாவலோலடங்கா திரங்காத 
வன் , நெஞ்சலக்கணகப் பெற்றியின் வெண்ணெயா நிலவில்வந்துகலவி 
செய்வாயையா , பஞ்சலக்கண முத்தமிழாகாபாஷிதா வெங்கடேசு 
ரெட்டேந்தானே . 

45 
சாத்திக்கும்பணிலக்கையினான் பெற்ற தனையன் போர்க்கு வினைய 
மின்னாரைச்சு , மத்திக்கும்பணியாய்நிரைத்துச் சரமாரிபெய்யவென் 
மானுரைதானுரைக் , கத்திக்கும்பணிசோர்ந்ததுங்காண்கிலாள் காதல் 
தீரவிப்போதணைவாயையா , எத்திக்கும் பணிவேந்தா மகாமண்டலே 
சுரா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

46 
தன துமெய்க்குமலாணையானது தழலிறைக்குந் தனச்சுமையா 
லிடை , மின துமெய்க்குந்துவளுமிம்மானந்த மேனகைக்கும் வெகுமி 
ச்சநானுண்மை , சொனது மெய்க்குமான் பொற்பதாம்புயந்தொழுங் 
தொழும்பன் குமாரெட்ட பாண்டியன் , மன துமெய்க்கு முயிர்த்து 
ணைவாபுகழ்வாசவா வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

47 


தனிப்பாடற்றிரட்டு 

203 
இட்டங்கட்டியவாறே யல்லாது வேறில்லைசிந்தையி தெல்லாஞ் 
சுவாமிய , திட்டங்கட்டியபாஞ்சியாற்செய்த சித்ரமஞ்சத்திற்சேர் 
வாய் தினஞ்சட்ட , வட்டங்கட்டியங்கக்குடிக்கின்ற 

ராவணனைவென் 
றவன்புவைத்தவன் றம்பிக்குப் , பட்டங்கட்டியராமாநவரசபாஷிதா 
வெங்கடேசுரெட்டேந்தரனே . 

4S 
பருதியானவ ரீராறுபேருங் கோபாக்னி மிஞ்சிவருவது போன் 
மதி , வருதியான தற்காற்றே னென்றாளையோமலடிருந்து பெற்றே 
னிந்தப்பிள்ளையை , ஒருதியான மது குல தீபம்போலுதித்து மோகத் 
துக்குள்ளாகினாளையா, குரு தியானமறவா தவா புகழ்க்கொற்றவா 
வெங்கடேசுரெட்டேந்திரனே . 

49 
அம்பமாமுனிவாய்முலைக்கண்ணைச் சல்லடைக்கண்ணாகவனங் 
னெய்யச்சொர்ன , விம்பமாமுனிருந்த படிக்கிலைமேனிமா கலைக்யானிக 
யிவளையா , கம்பமாமுனிதம்பெறவந்து தற்காத்தவா வெகுநேர்த்தி 
யதாந்தமிழ்க், கும்பமாமுனிபோல்வந்துதித்தவா கொற்றவாவெங் 
கடேசுரெட்டேந்தரனே . 

50 
ஆக செய்யுள் - 1273 . 


இராமநாதபுரம் - சமஸ்தானம் , 

மானேஜரவர்களாகிய 
பொன்னுசாமி தேவர்மேற் 
சந்திரசேகரகவிராஜபண்டிதர் பாடிய 

வெண்பா 
திருமகட்குத் தன்னிறமாஞ் செய்யம்புயமும் 
பொருமகட்குப்பொன்னம் புயமுந்- தருபொன்னு 
சாமிவள்ளன் மாலை தந்தான் றண்கமலமானே நற் 
மிவண்ணமாலை தரா தான் . ( நிறம் - மார்பு ) 

1 
இய்யூர் தகரவெடுத்ததிரு மான்மருகன் 
மையூர்குமரன் மலரடிக்கு- மெய்யூர் 
மன ததையளித்தபொன்னு சாமிக்குமானே 
அனத்தைமறந் தாளென் றறை . (இய்யூர் தகரம் - திகிரி ) 

வெறிவிலக்கல் 
ஆடிமாதம் பவனியம்புயத்தாரன்றியே 
ஆடிமாதம்பார்கண் ணீர்மாற்றி நீடுமயல் 
போக்குமோவன்னாய் புலவர்மிடியைக்கொடையா 
னீக்குபொன்னுசாமி நிருபன் . 

பு 


சா 


2 


204 


சந்திரசேகரகவிராஜபண்டிதர் பாடிய 


4 


எ 


பின் முடுகு வெண்பா 
பொன்னாரம்பூணும்புகழ்ப் பொன்னுசாமிவள்ளல் 
துன்னா நாள் ராமன் றுயர்புரிவான் -மன்னளிதேன் 
நக்கரும்புமற்சுரும்பு நற்கரும்புங்கைக்கொளும்வேள் 
எற்கரும்புண்ணுய்க்கவெய்வனே . 
அளகைப்பொறித்தகொடியண்ணலடிபோற்றும் 
அளகைக்கோனாம்பொன்னுசாமி - துளிமதுத்தார் 
தந்தான்மதனடங்கத்தண்மதியந்தானடுங்க 
இந்தாவிந்தாமுகத்தாயீது . 

புறங்காட்டல் - கட்டளைக்கலித்துறை 
செவ்வேறிதழ்தரன் மாமலர்ச்சேவடி சிந்தை செய்யும் 
தெவ்வேறிகல் பொன்னுசாமி பூபாலனற்சீர்க்கிரிவாய் 
வெவ்வேறின மணிமேவமுதக்கடனீர்மறைத்து 
உவ்வேறினமதகவ்வினைக்காட்டலென்னொண்டொடியே . 


5 


6 


7 


(உவ்வேறின - மதக - முதுகு ) 
கைக்கார் நிதிதருதேனுசிந்தாமணிகன்னன் கார்த்தி 
கைக்கார்நிகரலவாங்கொடையோன் பொன்னுசாமிகடக் 
கைக்கார்வரையிற்பவனிவந்தான் கண்டுமால் கொள்காரி 
கைக்கார் துணை புரிவாரிறவாது கருணை செய்தே . 

கலிப்பா 
என்று கண்டவிந்துவைப்போலிவன் முகஞ்சோர்ந்தாளம்மா 
என்று கண்டனம்பாலுமெனவயிலாளென் கண்ணே 
என்று கண்டங்கம்மவழைத்திடிமுரையாக்கிளிக்கே 
என்று கண்டன்னீர் தடுப்பாயெழிற்பொன்னுசாமி மன்னா 
வாராக்கொங்கைமிரைமருவபொன் லுசாமிவள்ளல் 
வாராராவெல்லாமதியழலாந்தென்றலன்றில் 
வாரார்கலியொலியும்வருத்தமனநொந்தனள் சொல் 
வாரார் நீயல்லாலம் மன்னர்பெருமான் றனக்கே. 
போ தம்புடனேமதியளிநற்பூங்குயிறென் 
வா தம்புரிதுயரால்வாடுமிவளைப்புரப்பாய் 
போ தம்புரமெரித்தோர்க்கோதும்வேள் பொற்கமல 
பாதம்புனை பொன்னுசாமியெனும்பார்த்திபனே . 


8 


9 


வா 


10 


தனிப்பாடற்றி பட்டு 


205 


சட்டளைக்கலிப்பா 
அச்சுபோற் புலவோரை மதித்திடுமண்ணலே பொருமங்கசன் 
வாளியாம் , நச்சுப்போது துரக்கத்துறந்தனணாணும் பூணுந்துகிலுமி 
வடனம் , கச்சுப்போன துங்காணாண்முகவைவாழ் காவலாவளகேச 
விவள் கண்டுங் , கைச்சுப்போன து முண்டிலள் கெண்டைநேர் கண்ணி 
யைப்புரப்பாய் பொன்னுசாமியே . 

11 
அத்திகத்தவடுத்துக்கராவினையட்டவாழிநெடுமான் மருகனற் 
சத்திகத்தன் சந்தாசலச்செந்தூர்வாழ்தாருகாரிவலாரிமகணகைப்பத்தி 
முத்துக்குறத்திமணாளனைப்பணியுநம்பொன்னுசாமிமகிபனைத் 
தித்திக்கத்தகுமென்மொழிகூறி நீசேரச்செய்திடுவாய் மடக்கிள்ளையே . 
ஆரம்பூணும் வரைக்குய மீதிலேயனங்கவேட 

னலர்க்கணை தூவ 
வே , ஆரம்பூணுண்டுகிலுந்துயிலு நல்லம்மனைகழங்கும் மடக்கிள்ளை 
யும் , ஆரம் பூணுந்து றந்துமெய்சோர்ந்தனளவளைக் காத்தணைத்தாள் 
வதுன்பாரமே , ஆரம்பூணுடைநற்குந்தவீரனே யண்ணலேபொன் 
னுசாமி குபேரனே . 

13 
எங்குந்தம்புகழோங்க வளித்தமூவேழுவள்ளல்களு மிவனீகை 
யால் , தங்குந்தங்குமிவற்கேபுகழெனச்சாற்றுஞ் சற்குணனாம் பொன் 
னுசாமிமா, தங்கமேற்கொடுபோந்தனனோர் தினஞ் சாரும் வீதியிற் 
கண்டார்மயல் கொடு , சங்குந்தங்கலையுந் தரியாதுளந்தளர்ந்து 
முந்தாமிழந்தார்களே . 

14 
மட்டுத்தார்க்கணையான் மதன்மாதினை வருத்தத்தான் மனநொ 
ந்து மயங்கிப்பொற் , கட்டுத்தார்ப்புரவிக்கொருவீரநின் கருத்துத்தா 
னிசங்கிப்புயமேவுபூ , மொட்டுத்தார் தரவாங்கிவரச்சொன்னாண் முத் 
தத்தார் நிரையொத்தமுறுவலாள் , தட்டுத்தானுரையா மலரு ளரிச் 
சந்திரனே பொன்னுசாமிகரேந்தரனே 

15 
பாலன த்தைவிடுத்து நின்கண்ணிவள் பாலனத்தைவிடுத்தனள் 
வேணுகோ , பாலனத்தையுடையோன் மருகன் கோபாலன த்தையல் 
பாகனருள்பான் , பாலனத்தையணிகாசி வள்ளிகோபாதபற்பம்பணி 
பொன்னுசாமி , பாலனத்தைப் புரிசிலைமாரனம்பால் வருத்தப்படாம 
லிப்பாவையே . 

16 
விருத்தம் 
மானேனசரந்தொடுத்தமதனங்கம் விழித்தெரித்தோன்மான் மலர்க்கோ 
மானே சாதவர்பாவும்பானன்பன் சேதுபதிமன்னன் வாயில் 


காண 


206 


சந்திரசேகாகவிராஜபண்டிதர் பாடிய 


மானேசராம்பொன்னுசாமிவள்ளலென்னையவர்மருவநல்ல 
மானேசராகும்வகைநீபுரிந்தாலிவ்வுலகில் வாழுவேனே . 

கொச்சகக்கலிப்பா 


17 


எ 


சுரர்க்கோர்சுவையமுதைத்தூ நெடுமாலீந்தனன் பூ 
சுரர்க்கோரறுசுவைசேர் தூவமுதையீந்தனை நீ 
மண்டலத்தின் மூன்றடி மண்வாயிலிரந்தான் றீனர்கள்க 
மண்டலத்திநல்குரவுமாறநிதிசொரிந்தனை நீ . 

இதுதரவு எனவாங்கு தனிச்சொல் 
சக்கரத்தானிருதர்களைத்தான் றுணித்தானாரணனஞ் 
சக்கரத்தானுட்பகையைத்தான்றுணித்தாய் நீசபையில் 
எல்லார்வளைக்காடையீந்தரிமானங்காத்தான் 
எல்லார்க்கு யோடையீந்தபிமானங்காத்தாய் 
நல்லாரணிகவர்ந்தானாராயணனறிந்த 
நல்லாரணியவணிநல்கினை நீ நானிலத்தில் 

இவை மூன்றுந் தாழிசை 
வான் றருவெனவே வழங்குகொடையோய் 
மீன் றருகண்ணினள்விழைவெனுநறவை 
உண்டுகளித்தேயொளிவளைசோரக் 
கண்டுபாலனமுங்கொண்டிவளணை மேற் 
கண்டுயிலாது தொண்டைவாய் துடிப்பக் 
காவி நீர்வாரவோவியம் போன் றனள் 
கருப்புக்கழையைக்குழைத்தது த்தேற்றுளி 
அருப்புக்கணையைவிடுத்தனனனங்கவேள் 
வெம்புலியேறென விண்மிசையூர் தரும் 
அம்புலியோவிவளாலி மேற்றாவின 
தோவதென்றலுங்காவு றுகுயிலும் 
தண்ணுறுஞ்சிந்தும் பெண்ணை வாழன்றிலும் 
சந்ததமுடற்றும் வெந்துயர் தணிப்பாய் 
நன்னயவிராமநாதபுரம்வாழ் 
பொன்னுசாமியெனும் பூபதியே . 

ஆக- செய்யுள்-1291 . 
தனிப்பாடற்றிரட்டு முற்றிற்று . 


18 


சய்யுளகராதி 


செய்யுள் 


அ 


அக்கரவம்பூண்டி 
அக்குவடம்புனை 
அங்கம் வளர்க்க 
அங்காவித்தாரா 
அங்கியானூர்தி 
அசனமிளைப்பக் 
அச்சங்கபாணி 
அச்சுதனளிப்ப 
அச்சுப்போற்பு 
அஞ்சக்கஞ்சன் 
அஞ்சம்பினா 
அஞ்சலென்ற 
அஞ்சனத் 
அஞ்சிமயல் 
அடகெடுவாய் 
அடர்ந்து வாழுங் 
அடல்கொண்டே 
அடிசிற்கினியா 
அடி தங்கச்சி 
அடிநந்தி 
அடிபட்டீர் 
அடியார்க்கெளி 
அடுத்த திருக்கா 
அடுத்து வந்த 
அட்டதிக்கெண் 
அட்டமியிலோ 
அட்டாவதான 
அணியார்கடுக் 
அண்டத்தமா 
அண்டரெல்லாம் 
அண்டர் தமக்க 
அண்டர்புகழ் 
அத்தர்நெடு 
அத்தன் கண்ணு 
அத்திகத்த 


பக்கம் செய்யுள் 

அத்திக்குத் தய 

அத்திதனை யூர் 
194 அத்திமுதலெறு 
83 அத்திரம் வேலா 
91 அந்தங்கரும்பள் 
196 அந்தணர்கள் 
179 அந்தநாள் வந்திலை 
133 அந்தராசல 
191 அந்திக்கார்வந்து 
76 அந்திராமனமு 
215 அந்திவடிமுல்லை 
198 அப்பனிரந்துண 
129 அப்பாகுமரகோட் 
79 அப்பார்வயல்சூ 
113 அப்பிலேதோய்த் 
166 அப்புறத்தொது 
63 அப்பூருஞ்செஞ்ச 
112 அம்பமாமுனி 
121 அம்பலவாவின் 
115 அம்பலவவ்வள 
200 அம்பிறைக்கு 
12 அம்பிகையான்ற 
93 அம்புலியூரென் 
145 அம்புலியூர் தன் 
105 அம்பேந்து கையா 
77 அம்மையிலே 
105 அயிலமர்பொற் 
139 அரக்கனலை 
95 அரகதத்தை 
135 அரகா திருச்சிற்ற 
82 அரகாரசல 
101 

அரசனகளங்க 
165 அரமியஞ்சே 
109 அரவங்கரந்ததோ 
111 அரவிந்த நண்ப 
198 அரனவனிடத்தி 
205 அராவுக்கேக 


பக்கம் 

191 
192 

43 
124 

87 
170 

12 
198 

97 
188 
128 
21 
16 
11 / 

75 
160 

18 
203 

98 
133 
167 

16 
106 
176 

23 
141 
127 
153 
200 

13 
201 

48 
184 

73 
132 

76 
202 


208 


செய்யுளகராதி 


பக்கம் 


21 


செய்யுள் 
அரசிராவணத் 
அரிமருகாகரு 
அரியது கேட்கின் 
அரியெச்சில் 
அருக்கனையுஞ் 
அரும்பாக்கி 
அரும்பாலகாமு 
அரைத்தசந்தன 
அரையின் முடியி 
அரையின் றிவு 
அவிசெட்டி 
அலரோதிமத் 
அலங்கலணிமார் 
அலையான் கவடுப் 
அல்லிமலர்ப்பண் 
அல்லிமாலைமரு 
அவிசெட்டிவாங் 
அழகிசக்கதேவி 
அளகைப்பொ 
அறவுரையன்றி 
அறிந்து தவிப் 
அறபீன்ற தாயென் 
அற்ற தலைபோக 
அனங்கலக்கண 
அனங்கனம்ப 
அன்பட்டதிக் 
அன்பர்பயங்கே 
அன்றயன்மால் 
அன்று நீ செல்ல 
அன்றையிலும் 
அன்ன வயல் சூழ் 
அன்னவயிற்றி 


பக்கம் செய்யுள் 
199 ஆடாரோபின்னை 
125 ஆடிக்குடத்தடையு 
40 ஆடிமாதம்ப 
15 - ஆடிய நாகம் 
158 ஆடுங்கடைமணி 
85 ஆடுந்தியாகரே 
85 ஆடெரிபடர்ந்த 
184 ஆட்டுக்கிசைந்தவ 
15 ஆணிவரையுறலா 
92 ஆண்டதனாலெனை 
114 ஆதரவாயென்ன 
142 ஆதரமாங்குடங் 
49 

ஆதிசிவன் செத் 
67 ஆமாவிகழ்ந்திட 
78 ஆயத்துறையிற் 
202 ஆயனுக்குக்கண் 
114 ஆயன்பதியில் 
195 ஆயிரங்கண்ணாக 
204 ஆயிரம்பாக்கன் 
92 ஆய்முத்துப்பந்தரி 
142 ஆரசந்திரணத்து 
82 ஆரணனே 
33 ஆரத்தடவயல் 
182 ஆரம்பூணும்வரை 
200 ஆரவயல் சூழரு 
134 ஆராயுமுத்தமிழ் 

ஆரார் தலைவண 
173 ஆரார்பொறுப் 
89 ஆரிச்சந்தநயம் 
51 ஆரூரில்வாழ்கின்ற 
28 ஆர்க்குங்குளிரும் 
43 ஆர்செய்தவஞ்ச 

ஆர்த்தசபை 
81 ஆலங்கிடக்கு 
143 ஆலங்குடியர் 
79 ஆலங்குடி யானை 
156 

ஆலமோவேலோ 
71 

ஆலெங்கேயங்கே 
136 ஆலைப்பலாவாக்க 
13 ஆவீனமழைபொழி 


10 
203 
136 
56 
23 
71 
29 
12 
78 
165 

99 
150 
137 
135 
27 
36 
146 
140 

81 
187 
127 
100 
205 
104 
31 
46 
171 
1970 
112 

66 
178 
38 
97 
137 

24 
177 
88 
41 
122 


166 


ஆ 


ஆகத்திலே 
ஆகும்போ 
ஆக்கையெனும் 
ஆங்காலமெய் 
ஆசுகவியால் 
ஆச்சரியந்தென் 
ஆடல்புரிந்தா 


செய்யுளகராதி 


209 


செய்யுள் 
ஆழியானாழி 
ஆழியான்பள்ளி 
ஆழியிடத்திலிரு 
ஆழிவாய்ச்சத்தம் 
ஆளுக்கேயழக 
ஆறும்பதினாறுமா 
ஆறுபெருக்கற்றடி 
ஆறுமுகமென்ற 
ஆற்றங்கரையின 
ஆற்றுமோகெஞ் 
ஆனபனந்தாள் 


ஆனாரிலையே 


ஆனை குதிரைதரு 
ஆனையுரித்து 
இக்கோடி வளைப் 

ங்கிதமாநல்வா 
இங்கிருக்கவென் 
இடுகாட்டுமங் 
இடுவோர்சிலர் 
இட்டங்கட்டிய 
இட்டடிகோவ 
இட்டமுடனென் 
இட்டிட்டுவாங்குத 
இத்தரமேசத்து 
இத்தலத்தோர் 
இத்தனைய 
இந்தக்காவனம் 
இந்தவிடைநிற் 
இந்திரச்செல்வ 

ந்திரன் கலையா 
இந்து முடிக்குஞ் 
இந்தோ திலகநுதல் 
இந்நோநீயவளை 
இப்பளப்பாரை 
இப்பூமி தன்னி 
இம்பர்வானெல்லை 
இம்மென்னுமுன் 
இய்யூர் தகா 
இரவலனே 
இருக்கோலமிடு 

27 


பக்கம் செய்யுள் 

48 இருதனங்கனி 
46 இருந்தவளைப்போ 
162 இருந்தாரைகேள் 
73 இருந்து முகந்தி 
182 இருபந்தம் 
21 , இருபுறமுங்கா 
72 இருப்போமென் 
166 இருமிருமென்று 
53 இருவருக்குங்கா 
173 இலகுபுகழாரை 
109 இலக்கணக்கவிஞ 
24 இலக்காரமணி 
28 இல்லெனுஞ் 
81 இவ்வரையுமாவி 
186 இவ்வளவுகண்ணு 
165 இழையொன்றிர 
145 இளந்தத்தையே 
158 இனியது கேட்கின் 
72 இன்றல்லோகம்ப 
213 இன்றொக்கவேண் 
52 இன்னங்கலிங்கத் 
42 இன்னங்கலைமகள் 
13 இன்ன திதுவென் 
181 ஈசன்பசுவாகி 
172 ஈட்டும் வினைகள் 
179 ஈதலறந்தீவினைவி 
197 ஈயா தபுல்லரிருக் 
98 
191 உக்ரகிரியுக்காட 
94 உங்களிலேயானோ 
151 உடங்கொண்டம் 
13 உடுத்ததுவு 
171 உடைப்பெருஞ் 
187 உணங்கியொரு 
101 உத்திரத்துக்கோர் 
60 உபையராசியை 
19 உமையவளுயு 
203 உம்பரைவாழ் 
122 உரகத்திலே 
151 உருகியுடல்கருகி 


பக்கம் 
200 
48 
13 
35 
197 
170 
97 
45 
102 
54 
34 
186 

60 
143 
33 
58 
135 
40 
55 
82 
57 
62 
103 
103 
165 
41 
64 


178 

89 
128 

14 
156 
152 

24 
1981 
47 
96 
136 
53 


210 


செய்யுளகராதி 


செய்யுள் 
உரைக்கதத்துவ 
உரையேனுன்பே 
உலங்கொண்ட 
உலைக்குரிய பண்ட 
உள்ளக்கவலையெ 
உள்ளங்கால்வெள் 
உள்ள வழக்கிருக்க 
உறுகிள்ளைமா 
உனக்கின் றியான் 
உன்மன துமென் 
உன் றன் மகளை 
உன்னக்காவடி 
உன்னவினிதாயி 
உன்னுயிருமென் 


பக்கம் செய்யுள் 
189 என் சிவிகை 
84 என்றாடுங்காமீச 
128 என்றுகண்டவிங் 
47 என்று தொழு 
35 என்று பெறுவே 
27 என்று வடிவேலி 
3S என்னவாவிதுரா 
177 என்னனைக்கன்று 
86 என்னிடத்திலே 
176 என்னிலங்குச்ச 
140 என்னெஞ்சுகல் 
190 என்னைக்கொடு 
165 என்னைச்சொ 
98 என்னையவரறம் 


பக்கம் 

49 
178 
204 
173 

58 
172 
201 

65 
167 
211 
97 
21 
172 
153 


ஊள 


ஊரைச்சுடுமோ 
ஊழ்வினையை 

எ 
எங்குந்தம்புக 
எடுத்தசனனங்க 
எடுத்துவரிமுறத் 
எட்டிகுளத்திலி 
எட்டு திக்குள் 
எட்டேகாலட்ச 
எட்டொருமா 
எண்கோவைமே 
எண்ணரியகாஞ்சி 
எண்ணாயிரத்தாண் 
எண்ணீர்மை நூற் 
எத்திக்கும்போ 
எந்தவுலகும்பரவு 
எந்தவூரென்றி 
எப்படியெப்படி 
எய்யவந்தகாமா 
எல்லாப்பனம்மை 
எல்லாருநன்றாயி 
எவ்வுயிருக்காக்க 
எழுதரிது முன்ன 
எறிக்குமதிச்ச 
எனக்குடந்தை 


88 ஏகாம்பரரிடப் 
175 ஏசியிடலினிடா 

ஏதிவலியவர்க 
205 ஏத்தவளைக்காவே 
80 ஏமிராவோரி 
185 ஏய்ந்த தனங்க 
25 ஏராட்டும் பூங் 
107 ஏரானைக்காவி 
34 ஏவிழியார்மூர 
20 ஏவைக்குங்கூன் 
157 ஏழாளையடித்த 
107 ஏழேழுசங்கத் 
39 ஏறுகட்டிய கொ 
69 ஏறேறுேேரறு 
168 
108 ஐம்பொருளுநா 
45 ஐயநின் சென்னி 
85 ஐயமிடுகின்ற 
175 ஐயரென்றுரைத் 
83 
175 ஒட்டாகவொட்டி 
44 ஒருகொம்பிரு 
141 ஒருகோட்டுக்க 
134 ஒருதரத்தில்வி 
183 ஒருத்திமிகமய 


195 

37 
210 
113 
153 
25 
87 

9 
169 

83 
151 
115 
150 
141 


ஐ 


90 
75 
33 
44 


ஒ 


87 
35 
152 
160 
170 


செய்யுளகராதி 


21 


செய்யுள் 
ஒருபாதிமால் 
ஒருவருக்கமுத 
ஒருவர்க்கிடமாயு 
ஒருவாணுதல் 
ஒற்றியூர்த்தியாக 
ஒன்றிரண்டு மூன்று 


ஓகாமாவீதோ 
ஓங்கிய ராமாதம 
ஓடினானென் 
ஒடுஞ்சுழிசுத்த 
ஓடுமிருக்கு 
ஒட்டங்கடியதால் 
ஓதுமைந்திலொ 
ஓரராவுண்டுமி 
ஓராறுசென்னி 
ஓரானைவனத் 
ஓர்தட்டிலேபொ 
ஓர்ந்தண்டரை 


க 


பக்கம் செய்யுள் 

85 கண்ணபுரங்கோ 
158 கண்ணனிடுங்கறி 
98 கண்ணுழையாக் 
70 கத்து கடல் சூழ் 
104 கதிரவநிலையேற 
13 கந்தித்தானை 

கந்தமலர்ப்பிரம 
13 கந்தரப்புயருஞ் 
183 கந்தனென்று 
138 கந்தாகடம்பா 
11 கம்பத்தானைக்க 
10 கம்பமதகடகளி 
11 கம்பனென்று 
148 கம்மாளனங்கி 
181 கயக்காவிநாறுங் 
165 கயல்வாய்த்தகண் 
121 காஞ்சொன்னங்க 
64 காண்டகண்டத் 
142 கராபடியச்சக்க 

கரிக்காய்பொரி 
163 கரிய தனையே 
23 கரியாய்பரியா 
211 கரியொன்றுபொ 
15 கருக்கோட்டை 
196 கருங்காலிக்கட் 
70 கருங்குளவிசூரை 
45 கருணையாலிந்த 
172 கருத்தவாவிலை 
28 கருந்தலைசெந்த 
91 கருப்பாலே 
172 கருப்பஞ்சிலையு 
11 கருப்பைக்குள் 
12 கரைக்குவடக்கிரு 
140 கலைக்கைவாளி 
153 கலக்கடமானத் 
92 கலங்கா தவீரிய 
26 கலசமுலையைத் 
50 கலவளைக்குண்டி 
22 கலையான் முலை 
174 கலைவாணிநீயி 


பக்கம் 

27 
27 
43 
19 
154 
113 

47 
198 
167 
165 
29 
31 
146 

27 
123 
18 
85 
56 
179 
18 
17 
37 
36 
180 
39 
39 
36 
189 
152 
147 
159 
43 
51 
187 
181 
134 
155 
191 
54 
55 


கச்சஞ்சடக்கவ 
கஞ்சமுகையுங் 
கஞ்சாஞ்சப்பெ 
கஞ்சிகுடியாளே 
கடகரிக்குமதனா 
கடந்தூங்கும்வே 
கடல்கிழக்குத் 
கடலேயுண்போ 
கடம்பவனச்சொ 
கடியுண்டநெடு 
கடுமொழிசேர் 
கட்டித்தழுவுதலா 
கட்டியடிக்கையா 
கட்டியடிப்போர் 
கட்டிறலை திருப் 
கணிகண்ணன் 
கண்டக்காற்கிட்டு 
கண்டாயோபார் 
கண்டீரோபெண் 
சுண்டேன் சிதம் 


212 


செய்யுளகராதி 


செய்யுள் 
கல்லங்காடு தனி 
கல்லடிக்குமுளி 
கல்லாடர்செய்ப 
கல்லாதவொருவ 
கல்லாலயமாம் 
கல்லாலின் கீழிரு 
கல்லுமுறுத்தா 
கல்லைத்தான் மண் 
கல்விக்குஞானக் 
கல்வியுடையீர் 
கல்விகரைகண்ட 
கவள வளைக்குக்க 
கவியாகுமாதினைப் 
கவுரிகமலா 
கழியும்பிழைபொ 
கள்ளிக்கேன் முள் 
கற்றது கைமண் 
கற்றனமின்னாவ 
கற்றனவொக்கு 
கற்றுணர்ந்தார் 
கற்றைச்சடைமுடி 
கனகனகம்பிள 
கன தனந்தன 
கனத்துவரை 
கனத்துப்புடை 
கனவில் வருமன் 
கன்றுதொட்டு 
கன்னபுரமாலே 
கன்னலெனுஞ்சி 
கன்னன் வெங்க 
கன்னிக்கலசமுலை 
கன்னிமுக நன்னி 
கன்னியுன்றன் 


பக்கம் செய்யுள் 
52 காப்பிட்ட பிள்ளை 
66 காமனார் வீட்டிற் 
158 காமனிவனேயெ 
122 காமாகயற்கண்ணி 
124 காம்புவனம்புக்க 
100 காய்ந்து சிவந்தது 
139 காயுங்கடுஞ்சுர 
123 காரங்கமேனி 
164 காரமருங்கண்டர் 
42 காரியனையடுகா 
194 காரென்று பேர் 
191 கார்படைத்த 
S7 காலப்புயனிகர் 
77 காலனையுங்காமனை 
30 காலனையுங்காம 
123 காலாற்படியளக்கு 
37 காலையாவிந்தங் 
182 காலையிலும் வேலை 
131 காலை ஞாயிறு 
111 காலையிலொன்றாவ 
103 காலையுபாதி 
196 காவலனெங்கள் 
197 காவென் றுஞ்சிங் 
183 காவொன்றுங் 
164 காளத்தீகண்டத் 
162 காளைமுகிற்குல 
179 கானக்கடன் மல் 
28 கானவர் தான்றி 
146 கானொந்தெனா 
194 கான்றெண்டனிட் 
50 
178 கிட்டாது பெண் 
184 கிளையாளன் சேது 


பக்கம் 

96 
144 
162 
131 
69 
94 
159 
143 
109 
163 
151 
129 
52 
20 
162 
28 
S8 
26 
92 
37 
131 

24 
151 
116 
99 
96 
140 
132 
35 
82 


116 
66 


கா 


145 


காசினியிற்பிள்ளை 
காணக்கண் கூச 
காணப்பெற்றோ 
காணாமல்வேண 
கா தமிருபத்து 
காந்தனுக்கென்ற 


41 குச்சலியமாதர் 
35 

குடகர்குணகட 
173 குடக்கோடுவா 
33 குட்டுதற்கோபிள் 
50 குணமிருந்தாலு 
146 குண்டைக்கொரு 


145 
48 
77 
66 
136 
86 


செய்யுளகராதி 


213 


பக்கம் 

12 
11 
47 
27 


செய்யுள் 
குதியான மனை 
குமிண்டுயும்பண் 
குரங்கனலின் வீழ்ந் 
குரங்கிக்காயந்தி 
குருந்துக்க தலி 
குருமூர்த்தமாய் 
குருவடியை வண 
குழற்காலாவிந்த 
குறையுளாரெங்கி 
குன் றுங்குழியும் 


பக்கம் செய்யுள் 
81 கொம்பிலையேதீனி 
51 கொள்ளுகையானீ 
19 கொற்கையான்மா 
187 கொன்றைமலர் 
154 
154 கோக்கண்டுமன் 
184 கோங்கினரும் 
73 கோடுதிக்குங்கும் 
47 கோணை மலையுடை 
71 கோரத்துக்கொப் 

கோலெடுத்துக் 
26 கோளாவேந்துல 
18 கோளரிருக்குமூர் 
21 கையான முகத் 


58 
112 
141 
101 

56 
117 
12 
29 
159 


69 


கூடல்புனைவாயில் 
கூத்திக்கெட்டேழும் 
கூத்தாள்விழி 
கூரம்பொறுத்த 
கூறியவாளா 
கூழைப்பலாத்த 
கூற்றுவனைவின் 
கூன் கலைநிலாவி 

கே 
கெஞ்சுமா தங்கமு 
கெட்ட சாறு தவு 
கெலிக்குஞ்சிங்க 
கேளந்தநாளையில் 


கை 


கைக்கார்நிதி தரு 
கைக்குடம்ரெண் 
கைத்தலத்தழற் 
கைத்தலந்தன்னி 

கொ 
கொக்குப்பறக்கு 
கொங்குதேர்வாழ் 
கொங்குலவுந்தெ 
கொங்கைக்கும் 
கொடிக்கத்தத்துக் 
கொடியது கேட்கி 
கொடுத்தாவிகாக் 
கொட்டமிடுமரு 
கொட்டைப்பாக்கு 
கொண்டறிகழ்சோ 


34 சக்கரத்தானிரு 
34 சங்கதாதாளங் 
150 சங்கநிதியென்ன 
195 சங்கநிதியோகம் 

சங்கரற்குமாறு 
186 சங்கரனார 

ராபர் 
147 சங்கரன் தேவி 
134 சங்கராவையகமு 
131 சங்கறுப்பதெங் 

சங்கு தீர்த்தம் 
204 சங்கையிலாமத 
139 சடங்கலாமகட் 
147 சடம்பழுக்கும் 
130 சட்டியிலேபாதி 

சண்டைப்பைக் 
129 சதிராயிருந்த 
90 சதுரரங்கர் 
22 சத்துவம்புத்திவி 
193 சத்தம்பயிலும் 
81 சத்தாதியைந்தையு 
39 சத்திக்கும்பணி 
156 சந்தப்பாவிரு 
181 சந்தனத்தைவிடு 
17 சந்தனந்திமிர்க் 
102 சந்தான மேநிகர் 


206 
198 
194 
168 

24 
111 
132 
188 
61 
16 
152 
183 
70 
22 
43 
133 

26 
157 
57 
30 
202 
149 
188 
178 
180 


214 


செய்யுளகராதி 


பக்கம் 

19 
69 
38 


134 


மை 


செய்யுள் 
சந்திரனிக்குடலூ 
சம்புதைக்குங்க 
சாந்தராதரங் 
சரராஜசம்புவை 
சருக்கரையமுது 
சலமேதோசங்க 
சல்லடைக்கண் 
சற்றே பருத்த 
சாதியிலேதொண் 
சாரங்கபாணிய 

சி 
சித்தசனால் வாடு 
சித்தம் பூர் 
சித்திரமாமண்ட 
சித்திரமாங்கூட 
சித்திரமுங்கைப் 
சிந்தாகுலந்தீரும் 
சிந்தாமணிசங்கு 
சிரப்பான் மணி 
சிரம்பார்த்தான் 
சிரித்துப்புரமெரித் 
சிறுமையின்மதி 
சிறுவனளைப்பயறு 
சின்னஞ்சிறுபிள் 

சீ 
சீதமாரம்பணங்க 
சீதாரவிந்தபுயன் 
சீமானுநாமகள் 
சீரங்கத் தாரும் 
சீராடையற்ற 
சீரிலங்குமாட 
சீர்கறுத்தமுகில் 


பக்கம் செய்யுள் 

59 சுருக்கவிழ்ந்த 
190 சுரும் பேய்க்கும் 
201 சுற்றுங்கருங்குள 
68 
185 சூலேறிச்சங்கம் 
120 
143 

சே 
52 செகத்தாயெனவ 
44 செகமதின்மிக்க 
29 செங்கமலக்கண் 

செங்கயலோ நீல 
175 செங்கைவரிச்சி 
99 செஞ்சுடரின்ன 
128 செட்டிமக்கள் வாச 
167 செந்தமிழ்ச்செல் 
33 செந்தமிழோருய் 
164 செந்தழல்போல் 
97 செந்திற்குமரன் 
37 செப்பத்திலுன்னை 
46 செம்மான் காத்த 
24 செம்பொன்மலை 
126 செய்யாள் கண 
15 செய்யுட்கிடைமறி 
65 செருத்தாக்குமத 

செருப்புக்கு வீரர்க 
199 செல்லப்பன்கச்சி 
45 செல்லாரும் பொழி 
74 செல்லுக்குமல்லுக் 
24 செல்லன் புதல்வ 
62 செல்லார்வலஞ்சு 
121 செல்வம் பெறலா 
63 செவ்வேறிகழ்க 

செற்றலரைவென்ற 
175 சென்றலந்தார் 
86 சென்ன புரிவந்து 
18 சென்னிமலைவே 
104 சென்னிமுகமா றுள 
161 
33 சேதுபதிகாத்தமு 
206 சேமங்குருகை 


83 
83 
168 
170 
118 
61 
51 
119 
144 
166 
72 
85 
38 
103 
140 

42 
185 
71 
67 
93 
191 

54 
106 
164 
204 

18 
156 
126 
138 
15 


சுடுமோவிளந்தெ 
சுண்ணாம்பு தீட்ட 
சுத்தபாற்கடலினடு 
சுத்தரஞ்சேர் 
சுரதஞ்செயவே 
சுரதந்தனிளைத்த 
சுரர்கோர்சுவை 


115 
62 


செய்யுளகராதி 


215 


செய்யுள் 
சேமன்புதல்வன் 
சேய்க்கறியுண்ட 
சேய்கொண்டாரு 
சேய்மொழியோ 
சோலா கோன் 
சேராதவேடன் 
சேரநாளெல்லா 
சேலநகரேமதுரை 
சேலோகணை 
சேலையுரிந்தான் 
சேற்றான் மடை 
சேற்றுக்கமலவய 
சேனை தழையாக் 

சொ 
சொலங்கக்கா 
சொல்லிச்செய் 
சொல்லாமலேபெ 
சொல்லுக்கினிய 
சொல்லுமல்லும் 
சொல்லுவாரார் 
சொன்ன சந்தக்க 
சொன்னமன்ன 

சோ 
சோகாமா ஏவாதா 
சோதிச்சவரிவிழி 
சோனையுங்காத்து 

ஞா 
ஞாயிறுபோய் 
ஞாலத்தவர் 
ஞானசபைகனகச 
ஞானவானென்று 


பக்கம் செய்யுள் 
134 தடக்கத்தளிச்சி 
136 தடிக்கவில்லைமு 
77 தண்டமிழ்தேரு 
60 தண்டாங்கூர் 
35 தண்டாமரைத்தட 
87 தண்டாமலீவது 
126 தண்ண முதபா 
111 தண்ணீருங்காவிரி 
171 தந்தப்பாது கடீர் 
161 தந்தைபிடித்தரிய 
107 தந்துகந்துகம் 
46 தந்தி தங்கலந்து 
53 தந்தைபிறந்திறவா 

தந்தைபோய் 
201 தமிட்டராணுவ 
156 தரகலாதனங்க 
36 தருநிகரானகர 
61 தரும்பலிக்கும் 
66 தலையிலிரந்துண் 
117 தளையவிழ்நாண் 
56 தற்கோலிப்பா 
123 தன து மெய்க்கு 

தனதனாகநடாத் 
17 தனம்பொன் 
66 தன்மனையிரத 
63 தாண்டுபரிது 

தாண்டவா 
136 தாண்டித்திரியும் 
115 தாண்டியொருத் 
11 தாதிதூதோ 
44 தாமரைப்பூந்தே 

தாயோடறுசுவை 
138 தாராளனெங்க 
191 தார்க்கொன்றை 

றை 
72 தாலமுற்றும் வா 
186 தானவாரணமு 
18 திடக்குவடக்கட தி 
187 திகிரிவட்டக்கு 
116 திக்குளெட்டுக்கய 
74 திங்கட்குடையு 


பக்கம் 

191 
202 
192 

25 
108 

38 
192 

34 
196 
105 
197 
160 

23 
139 
180 
197 
139 
183 
136 

48 
155 
202 
196 
129 
153 
194 
174 
81 
22 
23 
166 

41 
133 
138 
194 
187 
186 
59 
58 
36 


5. 


த 


தக்கசகுணம் 
தங்கள் குல தீப 
தங்கள் தனமிருக் 
தடக்கடக்கய 
தடக்கடலிற்பள்ளி 
தடக்கயத்தலரே 
தடக்கும்பகிம்பு 
தடங்கொண்டக 


216 


செய்யுளகராதி 


பக்கம் 


102 
186 
164 

18 
193 
105 
173 
57 
54 
31 


செய்யுள் 
திங்கடும்பை 
திங்கணு தலார்தி 
தித்திக்க 
திமிரமறாதபுலா 
திரண்டிமையோ 
திரிச்சிராப்பள்ளி 
திருகலகுவாப்ப 
திருக்கருக்கம் 
திருக்குடந்தையா 
திருந்தலரிகலைய 
திருந்தாடாவணி 
திருந்து தமிழிலக் 
திருநெடுமால் 
திருப்பாதிரிப்பு 
திருமகட்குத்த 
திருமாலையம்பு 
திருமால்வாகன 
திருவிருக்கும் 
திருவுளவாயிற் 

ரைகடலோடி 
திரைக்கலைக்குத் 
தினங்கொடுக்கும் 
தினைவளைத்தார் 


பக்கம் செய்யுள் 
178 
23 தெண்டிரைசூழ் 
13 தெந்தனம்பேசு 
125 தெரியவமுதம் 
30 தெருமுட்டப்பாளை 
107 தெள்ளுதமிழுக் 
185 தெள்ளுபுகழ்ப 
181 தென்றலுலவுங் 
16 தென்னவன்றெ 
184 தென்னவாமீன 
27 தென்னொக்குஞ் 
78 

தே 
56 தேங்குபுகழாங் 
104 தேங்குபுகழ்த்தெ 
203 தேசம தனிற்பே 
180 தேட்டாளன் 
150 தேட்டேதுமில் 
183 தேமதுரகவி 
170 தேமிருக்குமாந் 
135 தேருளைப்புரவி 
195 தேரையார்செவ் 
66 தேரோடும்வீதி 
48 தேவாதிதேவன் 

தேனாட்டுமுல்லை 
25 தேன்பொழிந்த 
102 

தொ 
தொடுக்கவத்திர 
148 தொடுத்தமுத்த 
128 தொண்டருடன் 
95 தொல்லுலகிலே 
85 
S1 தோய்ந்தான் மேய்த் 
93 தோப்பிடுவாரி 
96 
187 நகத்துவாரயிலா 
145 நக்கனார் சோண 
95 நங்கைபயண நம 
110 நங்கையொருத்தி 

நச்சணிகண்டத் 
143 நச்சரவம்பூண்ட 


70 
106 
174 
64 
84 
149 
144 
49 
51 
174 
101 
136 
60 


தீ 


தீத்தானுன் கண் 
தீமைக்கடல்விட 


199 
149 
173 
99 


தோ 


14 
135 


துக்கவடகயிலா 
துங்கவரை மார் 
துங்காதராதல 
துடியார்காத்தன் 
துணையான நாரி 
துப்பரையுமாகத 
துயிலையிலேயிடர் 
துரையத்தந்தித 
துர்ச்சனரும் 
துளைபடுமாமா 
துள்ளிமயிலேறு 

து 
தூதுமதுரை 


க 


189 
138 
98 
98 
133 
19 


செய்யுளகராதி 


217 


செய்யுள் 
நஞ்சிருக்குந்தோலுரி 
நஞ்சுகுடி கொண்ட 
நடந்தாளொருக 
நத்துலவு தென்மயி 
நமக்கின்றொருவா 
நம்பரக்கரை 
நம்பனடியவர்க்கு 
நரைக்கோட்டி 


பக்கம் 

10 
55 
53 
45 
41 
77 
80 


நீ 


நல்லதொருபுது 


நல்லம்புலியணிந் 
நல்லாளையிடமரு 
நற்றமிழ்வாணர் 
நற்றோாணவீதி 


கா 


பக்கம் செய்யுள் 
101 நிலவாய்விளங்குத 
25 நிலை தந்தார் 
132 நில்லா தபல்லு 
112 நில்லுநில்லென்று 
8 நிழலருமைவெய் 
197 நிறையவுளதோ 
34 நின்று படியளக்கு 
137 
2 கோவிதுராநெ 
74 நீண்மதில் சூழா 
94 நீத்தாவறிஞர்பி 
193 நீமருவவாமுரு 
88 நீரிலுளவா 

நீரெலாஞ்சேற்று 
110 நீருஞ்சுமந்தே 
111 நீரூருஞ்செஞ்ச 
107 நீரோசிதம்பரனா 
65 போதிருவழகர் 
22 நீரோபிறவா 
78 நீலமோவேலோ 
107 நீலத்திரிந்துழன் 
71 றோவாய் நெற்றி 
75 

நூ 
176 நூலாநாலாயிரநா 
25 நூலெனிலோகே 
78 நூறுமுகமாய்ப் 
131 நூற்றுப்பத்தாயி 
132 

நே 
169 நெஞ்சடைந்த 
141 நெருப்புக்கறுக்க 
143 நெல்லைச்சொன் 
57 நெற்படி விளைகழ 

நே 
77 நேசனைக்காணா 
34 நேசித்துவந்த 
86 நேயமிகுமாயல்வ 
171 நேற்றி பாவந்தோ 
189 நேற்றிருந்த நில 
181 

நோ 
87 நோகாதோவே 


196 
106 
155 
168 
12 
50 
150 
140 
177 
176 

15 
171 
128 
19 


கா 


நாடிவந்தபேர்க்கு 
நாடு திருக்கோவ 
நாடு 

திருச்சம்புங் 
நாட்டிற்சிறந்த திரு 
நாட்டுக்குளாட்டுக் 
நாணியென்பது 
நாணென்றானஞ்சி 
நானென்றானஞ்சி 
நாப்பிளக்கப்பொ 
நாராயணரே 
நாராயணனை 
நாராய் நார 
நாலடி வள்ளுவ 
நாலாகலை தெரி 
நாலாநாள் 
நாலெழுத்துப்பூ 
நாறுங்கடம்பு 
நானேயினியுனை 

நி 
நிட்டையிலே 
நிட்டூரமாக 
நிணம்போதத்த 
நித்தமு நினைத்தி 
ருதராகவனங் 
நிலமாது திலக 
நிலமேழளந்த 

28 


19 
38 
168 
37 


141 
96 
67 
53 


41 
64 
108 

22 
189 


167 


218 


செய்யுளகராதி 


செய்யுள் 


ப 


பகருக்கான் மேட 
பகலோன்றெரு 
பக்குவமாகக்கவி 
பங்கசமேன் மேவி 
பங்கப்பழனத்து 
பங்கயக்கண் 
பங்கயமுமேரிக 
படங்குமா தங்க 
படுபருந்துஞ்சூ 
படைத்தாமவேற் 
படைப்பானுங் 
பணியாரந்தோ 
பண்காணுந்தமிழ் 
பண்டனைப்பண் 
பண்ணப்பம்ப 
பண்டோதரிய 
பண்புளருக்கோ 
பதமலராற்சக 
பத்தாவுக்கேற்ற 
பத்துக்கொண்ட 
பந்தளவுகந்தக 
பரத்துவசத்துரு 
பரபோதஞாலத் 
பரமரகசியத்தை 
பரிக்கொம்பு போ 
பரியூர்வார்பால 
பரிதியும்பஞ்ச 
பருதியாகமகமா 
பருதியானவரீ 
பருப்பதங்களொ 
பலகையிடுமுள் 
பழியும் புகழு 
பழுத்தான் மரத் 
பறவாததும்பி 
பறவை நாய்தாக 
பற்றிப்பணிந்து 
பன்னிரண்டு 

பா 
பாகப்பாவரு 


பக்கம் செய்யுள் 

பாகாருமின் சொ 
16 பாகாவின் சொ 
142 பாங்குபெறுந்திரு 
131 பாங்குயர்பளிக்கு 
62 பாடல்பெறானே 
53 பாடுந்தமிழ்க்குக் 
168 பாட்டானதைவ 
117 பாட்டுக்குப்பாத் 
199 பாட்டுவரிச்சுரும் 
49 பாணர்க்குச்சொல் 
115 பாணம்மதுரைப் 
143 பாணியிலேபுள்ளி 
62 பாண்டியனைப் 
64 பாண்டியன் மாலை 
59 பாண்டியன்றாரா 
190 பாதாதிகேசமுதல் 
83 பாம்பு சேர்தோ 
26 பாரவிள நீர்சுமக்க 
108 பாரளக்குந்தூது 
35 பாரதனிற்பேசும் 
55 பாரார்சொல்லா 
174 பாரிபரித்தபறி 
181 பாரூரறிய 
50 பாரைச்சுமந்தபட 
145 பாரோர்புகழவ 
131 பார்தனிலேயே 
138 பாலனுக்காவன் 
158 பாலனத்தை 
190 பாலாழி நீங்கி 
203 பாலாறுசேரு 
114 பாலினுமின் கொ 
13 பாலுக்குச்சக்கரை 
60 பாலைநிகர் 
67 பாலையிலாள் பின்ன 
32 பாவிகளத்தைப் 
148 பாளை மணங் 
173 பானுகிரணம்பார் 
167 

பிள்ளை வயதினி 
180 பிறப்பித்தோன் 


பக்கம் 

169 
176 

30 
114 
37 
82 
74 
134 
103 
19 
49 
80 
4S 
63 
73 
135 
139 
97 
28 
177 
117 
35 
29 
46 
170 
174 
173 
205 
170 
101 
133 
156 
152 

67 
157 
32 


66 


33 
140 


செய்யுளகராதி 


219 


பக்கம் 

10 
19 
63 


செய்யுள் 

LS 
பீலிக்குஞ்சரங் 

பு 
புகார்மன்னன் 
புடவிகட கெடன 
புட்டவல்பட்டா 
புட்படியு நாரண 
புதுவைமுத்து 
புத்தியின் பேர்க 
புரசைவடமலைய 
புரந்தான்மாலை 
புராதனமான 
புல்லுக்கட்டும் 
புலிக்கா திபதியின் 
புலியைக்கொடு 
புள்ளிருக்குந்தார்மா 


110 
175 
83 
47 
109 


பை 


109 


பூங்கமலன் கலை செய் 
பூங்காவனஞ்சூழு 
பூங்கொன்றை நான் 
பூங்கோதைமாதர் 
பூசத்தந்திமுலை 
பூசுகந்தனந்தனத் 
பூச்சிலைக்கன்னற் 
பூனித்திலத்துப் 
பூத்தூக்கியுண்ட 
பூனைக்குயாறுகால் 
பூப்பார்த்துப்புக 
பூமன்றிருக்கண் 
பூமாதிருந்தென்ன 
பூமாலைபாமாலை 
பூமி தனிற்பேசும் 
பூரிக்குஞ்சர 
பூவணமே நாட்ட 
பூவலாரை முதலா 
பூவிலய னும் 
பூவேந்தர்முன் 
பூவைக்குகண்ணு 

பெ 
பெரியது கேட்கில் 


பக்கம் செய்யுள் 

பெரியவிடமேசே 
202 பெருமாளுநல்ல 

பெற்றாளொருபி 
35 
182 பேசுபுகழ்போரூ 
145 பேதையேன் காண 
106 பேயல்லவோவொரு 
154 பேரரசர்தேவிமார் 
162 பேரான போரூரில் 
59 
74 பையாவஞ்சூடு 
71 

பொ 
119 பொய்யருக்குப் 
182 பொரக்கலக்க 
131 பொரடக்கயம் 
58 பொரவிசயஞ் 

பொருகோட்டு 
130 பொருந்தமரங்க 
100 பொருப்புக்குஞ்சரி 
107 பொருவதற்குச்சிலை 
143 பொருவாசிக் 
188 பொல்லாதபாவ 
199 பொல்லாமதப் 
135 பொல்லாதமூர்க் 
69 பொன் போலுங்க 
193 பொன் போலுங்கூ 
21 பொன்மாரிபெய்யு 
147 பொன்முகநோக்கி 
146 பொன் றிரலுஞ்சித்தி 
116 பொன்னஞ்சடை 
174 பொன்னனைவாள 
177 பொன்னாகத்தார் 
182 பொன்னாரம்பூணு 
78 பொன்னார் மருமத் 
198 பொன்னிலங்கை 
44 பொன்னேபொருந்த 
89 பொன்னே மலைய 
167 பொன்னேறுமார் 

போ 
40 போசேேயார்புய 


63 
181 

87 
182 
115 
185 
199 
185 
182 
109 
131 
64 
89 
83 
36 
155 
105 

25 
151 

86 
191 

68 
184 
84 
83 
108 


sa 


220 


செய்யுளகராதி 


செய்யுள் 
போதத்தைமேவும் 
போதம்புடனே 
போதாசிவகுருநா 
போ தன்னரியி 
போந்தவு தாரனுக் 
போமெனவுரைத் 
போமேபொழு 
போலநிறமாவார்க் 
போற்றினும்போற் 
போற்றுவார்வல் 


பக்கம் 

108 
157 
104 

50 
193 
111 
11 
17 
112 


மங்கையர்கள் யோ 
மங்கையொருபங்கர் 
மஞ்சலக்கணம் 
மஞ்சுமஞ்சுங்கை 
மடியில்வைத்து 
மடிமேலேந்திமல 
மடுக்குஞ்சா 
மட்டாருந்தென் 
மட்டார்குழலங்க 
மட்டுத்தார்க்கணை 
மட்டுப்படார் 
மட்டுவார்கூந்தல் 
மட்டுற்றசோலை 
மண்ணென் றமண்ட 
மட்டலத்தினாளும் 
மண்டல 

டலத்தோர் 
மண்ட 

உலமெலா 
மதமுறுசிறு 
மதிமலி புரிகை 
மதியா தார் முற்றம் 
மதுகரத்தையிகழ் 
மதுரமொழினல் 
மதுமேவுகுவளை 
மத்தமதிசூடும் 
மரமதுமாத்தி 
மறந்தாகிலுமரை 
மற்கொண்டதின் 
மற்றொப்பிலாக் 
மற்றொருவ 


பக்கம் செய்யுள் 

68 மனஞ்சலியாமல் 
205 மன்னவன்குணங் 
96 மன்றாடியாமெங்க 
127 மன்னவனுநீயோ 
41 மன்னன்வெங்க 
45 மன்னாரையம்பே 
133 மண்ணீரிலேபிறக்கும் 
26 மன்னுதிருவண்ணா 
50 மன்னுவெள்ளி 
177 

மாகதத்தும்புகழ் 
145 மாகமழைக்கான் 
46 மாக்கைக்கிரங்கும் 
202 மாங்காட்டுவேளா 
116 மாங்குயிலாள் 
161 மாசற்றிடுகிருமே 
165 மாசிலாத்தென்விரி 
142 மாடில்லான் 
87 மாடு தின்பான் 
84 மாடேறு தாளும் 
205 மாட்டுக்கோன் 
51 மாதங்கக்கோடி 
100 மாதங்கவத்திரற்கு 
106 மாதமந்திரணம் 
82 மாதரணிமென் 
26 மாதர்க்கிதங்கவி 
172 மாதவாவின 
110 மா தாம்படியுண்டு 
126 மாதாவுடல்சலித் 
60 மாதானைவேந்தர் 
38 மாத்தானை 
154 மாந்தரொடுவிண் 
32 மாந்தையிலேவா 
130 மாப்பிட்டெனுஞ்சி 
109 மாப்பைந்தார் 
153 மாமனுக்குமக 
65 மாமிக்கோர்மாமி 
51 மாயனார் போற்று 
70 மாயன்றுயின்றது 
82 மாலறியாக்கள்ள 


116 

68 
130 
70 
56 
119 
100 
41 
27 
96 
22 
150 
172 
197 
61 
93 
200 
82 
98 
190 


132 
101 

72 
130 

54 
201 
156 
20 
14 
103 


செய்யுளகராதி 


221 


செய்யுள் 
மாலாக்கியென்னை 
மாலை தனைப்புனை 
மாலை மணிமுடி 
மாவுறங்கின 
மானவனானந்த 
மானிக்குமோ 
மானே சரந்தொடு 
மான்பிடித்தீர் 


பக்கம் 

81 
20 
98 
154 


மி 
மிக்குப் பெருகி 
மின்னமருங்கொ 

மீ 
மீனக்கொடி 
மீன்பார்த்து விண் 


120 
32 
70 
20 
141 
42 
65 
129 


மு 


பக்கம் செய்யுள் 
133 முன்னானை கூப்பிட 
153 முன்னே கடிவாள 
183 முன்னேயிரண்டு 
25 முன்னொருவூரின் 
57 
57 மூங்கிலிலேயொளி 
205 மூச்சுவிடுமுன்னே 
114 மூடர்முன்னேபாட 

மூப்பான்மழுவு 

மூவர்கவிழுந்து 
156 மூவர்கோவையு 
183 மூவேந்தருமற்று 

மூவொன்பதென்ப 
174 

GLO 
146 மெச்சுபுகழ்வேங்க 

மெத்தமயலாகி 
84 மெய்க்கேயணியும் 
144 மெய்ச்சரசமாக 
80 மெய்யவெங்கடே 
171 மெய்யாரப்புலிகா 
20 மெய்யிலேயொரு 
191 மெய்யினுநல்லவ 
73 மெலக்கணக்கா 
9 

மே 
36 மேகங்கவிந்தது 
145 மேகநிறமான்மருக 
23 மேகம்பிறைசிலை 
137 மேலாடையின்றி 
73 மேவிவிடிலுடனே 
146 மேவு மெண்போக 
150 மேற்குப்பவளமலை 
65 மேற்பார்க்கமைங் 
23 
-168 மைக்காற்குழற் 
142 மைப்போ தகமும் 
56 மையுமனையும் 
78 மையூருங்கண்ணா 

மோ 
62 மோட்டெருமை 
61 மோனை முத்தமிழ் 


16 
170 

80 
164 
193 
114 

94 
133 
184 


முக்கட்பராபரை 
முக்கணன் வாழ 
முக்கண்ணனெ 
முக்கணியிதழ் 
முக்காலுக்கேகாமு 
முடிக்கு மருப்புக்கி 
முட்டது பன்றி 
முத்திருக்கும் 
முத்தெரியும் 
முந்தனத்தைந்து 
முந்தான் கிலொன்று 
முருகார்முளரியு 
முலையுங்குழலுமு 
முல்லை முல்லையா 
முற்றாததில்லையும் 
முற்கரையப்பரை 
முற்றா தகாஞ்சியிலு 
முன்சனங்கை 
முனிய தட்டுமுட்டு 
முன்னநின்னன்னை 
முன்னமொரு தமிழ் 
முன்னாகரேளக்கு 
முன்னாட்டுத்தவ 
முன்னாளிருவருக்கு 


177 
167 
135 
118 

99 
157 
46 
42 


மை 


84 
116 
176 
73 


152 


47 
59 


222 


செய்யுளகராதி 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


யா 


வா 


யாவருக்கும்ரஞ்ச 


169 
165 
163 
199 
152 
176 
49 


வஞ்சகத்திலொன் 
வஞ்சகர்பானடந்த 
வடக்குத்திசைபழ 
வடவாரு சூழவரும் 
வடவைக்கனலை 
வடிகொண்ட செந்த 
வட்டமதிபோலிரு 
வணக்கம்வருஞ்சி 
வண்ணங்கரியனெ 
வண்டமிழைத்தே 
வண்டாங்கிசைப்பி 
வண்டிட்டகூந்தலு 
வண்டுகிண்டியதோ 
வண்டுமது 
வண்டுறை சோலை 
வண்டோவிழி நுத 
வந்தவளைக்கையா 
வந்தனந்த 
வந்தனையாவென 
வந்து மழைபொழி 
வந்துவாரவை 
வம்பிறைக்குங்கட் 
வரகரிசிச்சோறும் 
வருத்துஞ்சனகி 
வருக்கைநறுங்க 
வருதுகட்டுமுட் 
வரைத் தூற்று 
வல்லவகுளத்தி 
வல்லரியாயுற்றிட 
வல்லாளகண்ட 
வழிமேல்விழிவை 
வளவனை நேராக 
வள்ள லெனும்தெ 
வள்ளிகொண்டா 
வற்றாவையையி 
வனக்கொந்தளவ 
வன்மத்தையின் 


11 வாகந்தாவல்லவ 

வாக்குமனமு 
120 வாக்குநிலை நுத 
123 வாசற்காந்தண 
41 வாசவனும் பிரா 
106 வாடுகிறானினமா 
61 வாட்டானை த்தெ 
83 வாணன் புகழ்க்கெ 
54 வாணன்பெயரே 
119 வாணியன் பாடிட 
20 வாதக்காலாந்தமதக் 
42 வாதக்கோனாளை 
68 வாதமணரேறியது 
84 வாதாவுன்னாலு 
94 வாமமேவுசித 
137 வாய்த்தவயிரபுர 
115 வாரணங்களேட்டு 
137 வாராரக்கொங் 
142 வாரிக்களத்தடிக்கும் 
61 வரரிட்டுவிம்மி 
169 வாரி தளாஞ்சொ 
166 வாரீர்பழனிமலை 
199 வாலி மடிந்ததுவும் 
120 வாலெங்கேநீண்ட 
37 வாலைப் பொருந் 
163 வாறிசோமாவென் 
191 

வாழத்திருநாகை 
197 வாழநிலைசோ 
185 வானமுளதா 
155 வான்பணிந்தால் 
10 வானகுருவியின் 
174 வான் றருவென 
64 
180 
21 விக்காவுக்காவி 
118 விண்ணீரும்வற்றி 
100 விண்ணுக்கடங்காம 
68 விண்ணுக்குமண் 
177 விண்பட்ட கொத் 


47 
30 
24 
38 
14 
169 
179 
88 
15 
205 

9 
117 
144 
167 
28 
19 
141 
89 
26 
74 
34 
80 
33 
206 


155 
29 
19 
65 
59 


செய்யுளகராதி 


223 


பக்கம் 
145 
58 
41 

6 
22 
112 
69 
79 
47 
59 


செய்யுள் 

பக்கம் செய்யுள் 
விதுவையம்பதி 

117 வெள்ளிமலை 
விசகரிருவர் 

33 வெள்ளத்தளங்கா 
விருத்த சடை 

102 வெள்ளற்றது தட 
விரித்தான் சடை 

4 வெள்ளைக்கலையு 
விரிந்தபுகழ் 

103 வெள்ளையானேறு 
விருத்தப்பாகலி 

186 வெள்ளெருக்கம் 
விருப்பாரும் 

99 வெறிக்குங்குமக் 
வில்லம்பு சொல்ல 

51 வெறும் புற்கையு 
வில்லாலடிக்க 

30 வெற்றுபுனைந்த 
வில்வந்திருச்சடில 

101 வென்றிவளசன் 
விழுந்தளியந்த 

90 

வே 
விள்ளப்பதுமை 

29 வேண்டியபோதி 
விற்கம்பத்தாலு 

118 வேந்தரிங் 
வீ 

வேம்பாகிலுமினி 
வீசும்புகழ்போரி 

110 வேயீன்றமுத்தர் 
வீமனுக்குமைந்த 

121 வேலவனேநின்க 
வீமனனவலிமி 

32 வேலவர் தானே 
வீரமுண்டோமத 

52 வேலனேவேளு 
வீரவெண்டயப்பி 

124 வேலாவேலாவிராலிம 
வீறான கோடைநகா 

112 வேலாவிராலிம 
வீறாதரமேவல 

186 வேலோகடலோ 

வேல்கொடுத்தாய் 
வெ 

வேல்கொடுத்தாய் 
வெங்கண் சிவந்து 

52 வேழமுடைத்தும் 
வெங்காயஞ்சுக்கா 

97 வேளாமழகன் 
வெண்ணெய்கட் 

120 வேளுக்குவாம்பரி 
வெண்ணெய் திரு 

25 வேந்தருங்கொடு 
வெண்பாவிருகா 

39 
வெண்பிள்ளைப்பி 

122 வைத்திடவேளா 
வெம்புகாலை 

72 வையைத் துறைவ 
வெய் நாதம் ஆவி 

34 வையம்புகழ்பழ 
தனிப்பாடற்றிரட்டு 
செய்யுளகராதி 

முற்றிற்று . 


51 
158 
54 
70 
168 
163 
175 
166 
175 
171 
64 
61 
43 
132 

97 
153 


வை 


176 

36 
175 


ஸ்ரீமகா பக்தவிஜயம் 


[ ஐதீகப் படங்களுடன் ) 

( முதற்பாகம் ) 
இப்பூவுலகின்கண் ஜனித்த ஆத்மகோடிகள் உ 

உஜ் 
ஜீவிக்கும் பொருட்டுத் திருவவதாரஞ்செய்து பகவத் 
பக்தி இத்தகைய சிறப்பினை யுடையதென்று யாவருக் 
கும் தெரியக்காட்டி முத்திப்பேற்றினைப்பெற்ற ஜெய 
தேவர் , கபீர்தாசர் , துளசிதாசர் , நாமதேவர் , ஞானேசு 
வார் , குசேலர் என்பவர்களின் சரித்திரங்களை ஆங் 
காங்கு சமயோசித சுருதிப்பிரமாணங்களுடன் இப்புத் 
தகத்தில் எழுதப்பட்டு ஐதீகப் படங்களும் சேர்க்கப் 
பட்டிருக்கின்றன . 

இதன் விலை ரூபா 2-8-0 
( இரண்டாம் பாகம் ) 
தமிழ்மக்கள் உணர்ந்துய்தற்பொருட்டு ஆழ்வார் 
திருநகரி சிங்கம் - ஸ்ரீனிவாஸ அய்யங்கார் அவர்களைக் 
கொண்டு முதல் பாகத்துக்கு முற்றுப்பெறாத 5 - தாசர் 
களின் சரித்திரங்களை விரிவாய் எழுதி பூர்த்திசெய்து 
அதனுடன் 15 - தாசர்கள் சரித்திரங்களையும் விரிவாக 
விசிஷ்டாத்துவித சித்தாந்தத்தின்பாற்படுத்தி எழுதி 
யிருக்கின்றன . 

இதன் விலை ரூபா 3-0-0 
( 3-4-5-6 - பாகங்கள் ) 
பவுஷிய புராணத்தில் உரைத்தபடியே பக்தர் முக் 
தர்களின் 71 - தாசர்கள் சரித்திரங்களை ஆழ்வார் திரு 
நகரி சிங்கம் - ஸ்ரீனிவாஸ அய்யங்கார் அவர்களா 
லும் வேலூர்- கன்னையதாசர் அவர்களாலும் விரித் 
தெழுத வேண்டிய விடங்களில் விரிவாயும் , சுருக்குமி 
டங்களில் சுருக்கியும் எழுதுவித்து சுத்தப்பிரதியாய் 
அச்சிட்டுள்ளோம் . 

இதன் விலை ரூபா 2-0-0 
க்ஷ 6 - பாகங்கள் ஒரேகட்டடம் ரூபா 7-0-0 
விலாசம் : 
அ . இரங்கசாமி முதலியார் ஸன்ஸ் 

24 , தாண்டவராயப்பிள்ளை வீதி , சென்னை . 


